கடவுள் துணை . 


தொட்டிக்கலை 
ஸ்ரீ சுப்பிரமணியமுனிவர் இயற்றிய 
கலைசைக்கோவை . 


மஹாமஹோபாத்யாய - திராவிடவித்யாபூஷண 

தாக்ஷிணாத்யகலாநிதி - டாக்டர் 
வே . சாமிநாதையரவர்களால் 

பரிசோதித்துத் 
தாம் நூதனமாக எழுதிய குறிப்புரை முதலியவற்றுடன் 

பதிப்பிக்கப்பெற்றது . 


தமிழ் 


துரைத் 


சசங்க 


தங்கம் 


MADURA 


SANGAM 


MIL 


செந்தமிழ்ப் பிரசுரம் -- சுக . 


மதுரைத் தமிழ்ச்சங்க முத்திராசாலை , 


மதுரை . 


1935 


விலை அணா பன்னிபண்டு. 


இப்புத்தகத்திலடங்கியவை . 


- 


க . முகவுரை 

I-Y 
உ . ஸ்ரீசுப்பிரமணியமுனிவர் வரலாறு 

VI-XII 
( பிறப்புமுதலியன - வித்தியாகுரு - ஞான குரு - கல்வி 
வளர்ச்சி அருங்குணங்கள் - சிறப்புப்பெயர் இவர்காலத் 
திருந்த தமிழ்வித்துவான்கள் - ஆதரித்த செல்வர்கள் - பழகிய 

இடங்கள் - தனிப்பாடல்கள் - இயற்றிய நூல்கள் . ) 
ங . நூல் ஆராய்ச்சி 

XIII - XXVII 
[ 1. தலச்செய்திகள் . 2. பிற தலச்செய்திகள் . 3 . நாயன் 
மார்களும் திருவாதவூரடிகளும் . 4. சைவசித்தாந்த நூற்கருத் 
துக்கள் . 5. நீதிகள் . 6. தமிழ் . 7. திருக்குறள் . 8. அகப் 
பொருட்கருத்துக்கள் . 9. பழையஉவமைகள் . 10. சிலவகை 
வழக்குகள் . 11. இசை நூற்கருத்துக்கள் . 12. குறிப்பாற் 
பொருள் தருவன. 13. யமகம் , திரிபு , எதுகைநயம் . 14. மடக்கு . 
15. சிலேடை . 16. தொனி. 17. வடசொற்களும் தொடர்க 
ளும் . 18. அரும்பதங்கள் . 19. முருகக்கடவுள்பாலன்பு . 

20. செய்ந்நன்றியறிவு . ) 
ச . பிழையுந் திருத்தமும் 

XXVIII 
ரு . கலைசைக்கோவை மூலமும் குறிப்புரையும் 1-128 
காப்பு 

1 
1 கைக்கிளை 

1 
2 இயற்கைப்புணர்ச்சி 

2 
3 வன்புறை 

S 
4 தெளிவு 

10 
5 பிரிவுழிமகிழ்ச்சி 

10 
6 பிரிவுழிக்கலங்கல் 

11 
7 இடந்தலைப்பாடு 

13 
8 பாங்கற்கூட்டம் 

14 
9 பாங்கிமதியுடன் பாடு 

21 
10 பாங்கியிற்கூட்டம் 

28 


:: 


... 
.. 


... 


... 


... 
... 
... 
... 
... 
... 
... 
... 


.. 
** 
... 


.. 


2 


44 


48 


... 


.. 


49 
56 
62 
67 
72 
75 
82 
84 


89 


11 பகற்குறி 
12 பகற்குறியிடையீடு 
13 இரவுக்குறி ... 
14 இரவுக்குறியிடையீடு 
15 

வரைதல் வேட்கை 
16 வரைவுகடா 

கடாதல் 
17 ஒருவழித்தணத்தல் 
18 

வரைவிடைவைத்துப் பொருள்வயிற்பிரிதல் ..... 
19 வரைவுமலிவு 
20 அறத்தொடுநிற்றல் 
21 உடன்போக்கு 
22 கற்பொடு புணர்ந்தகவ்வை 
23 மீட்சி 
24 தன்மனைவரைதல் 
25 உடன்போக்கிடையீடு 
26 

வரைதல் 
27 இல்வாழ்க்கை 
28 பரத்தையிற்பிரிவு 
29 கல்வியிற்பிரிவு 
30 காவற்பிரிவு 
31 

தூ திற்பிரிவு 
32 துணை வயிற்பிரிவு 

33 பொருள்வயிற்பிரிவு 
சா . செய்யுண் முதற்குறிப்பகராதி 


... 


... 


93 
100 
102 
103 
105 
105 
108 
120 
122 
123 
125 
126 


... 


129 


சிவமயம் 


முகவுரை 

தேவாரம் 
திருநாவுக்கரசு நாயனார் 

திருச்சிற்றம்பலம் . 
சிவனெனு நாமந் தனக்கே யுடைய செம் மேனியெம்மான் 
அவனெனை யாட்கொண் டளித் திடு மாகி லவன் றனையான் 
பவனெனனு நாமம் பிடித்துத் திரிந்து பன் னாளழைத்தால் 
இவனெனைப் பன்னாளழைப்பொழி யானென் றெதிர்ப்படுமே . 

திருச்சிற்றம்பலம் . 
கோவை யென்பது தமிழ்ப்பிரபந்தங்களுள் அகப்பொரு 
ளுக்கு இலக்கியமாக அமைந்தது ; அகப்பொருட்டுறைகளை ஒரு 
வரலாற்று முறையில் தொடர்புபெறக் கோத்து அமைத்து இயற் 
றப்பெற்ற நானூற்றின்மிக்க கலித்துறைகளையுடையது . பொது 
வாகக் கோவையெனக் கூறப்பெறினும் அகப்பொருளமைதி உடை 
மையாலும் , அப்பொருள் நிகழ்ச்சிக்குரிய ஐந்திணைநெறியமைத 
லாலும் , நானூறுசெய்யுட்களுக்குக் குறையாமல் இருத்தலாலும் 
இவ்வகைப் பிரபந்தம் முறையே * அகப்பொருட்கோவை , ஐந் 
திணைக்கோவை , : நானூற்றுக்கோவையென வழங்கப்பெறும் . 
மொழிக்கு முதலாகும் உயிரெழுத்துக்களும் உயிர்மெய்யெழுத்துக் 
களும் தனித்தனியே முதலில் அமைய இயற்றப்படும் வருக்கக் 
கோவை யென்பதும் , ஏதேனும் ஒருதுறையில் நூறு கலித்துறைக 
ளாலேனும் அவற்றின் மிக்க கலித்துறைகளாலேனும் இயற்றப் 
படும் ஒருதுறைக்கோவை யென்பதும் கோவை விகற்பங்களாம் . 


சிதம்பரப்பாட்டியல் , 30 . 

" குலோத்துங்க சோழனைச் சொல்லிய வைத் திணைக்கோலைபாட 
குலோத்துங்க சோழன் கோவை . 

" மஞ்சார் நானூற்றுக்கோவை " பிரபந்தத்திரட்டு. 


ji 


கலைசைக்கோவை , 


மும்மணிக்கோவையென்பது யாப்புப்பற்றிக் கோக்கப்பெற்றதனாற் 
பெயர்பெற்றது. போலப் பொருள் பற்றிக் கோக்கப்பெறுதலின் இப் 
பிரபந்தம் கோவையென்னும் பெயர்பெற்றது . அடைமொழியின் 
றிக் கோவையென்னும் பெயரால் இது வழங்கப்பெறுதல் இதன் 
சிறப்பைப் புலப்படுத்தும் . இது பொருட்டொடர்நிலைச்செய்யுளின் 
பாற்படும் ; சிறுகாப்பியவகையுள் இதுவும் ஒன்றாகும் . 

எல்லாவகையாலும் சிறந்த தலைவன் ஒருவன் அங்ஙனமே 
சிறந்த தலைவி ஒருத்தியை ஊழின் வலியாற் கண்டு அன்பு 
பூண்டு இன்புற்று மணந்து இல்லறம் நடத்தும் * வாழ்க்கையை 
முறையே கூறும் அகப்பொருள்நிகழ்ச்சித்துறைகள் பலவற்றையும் , 
அத்துறைகளைத் தம்பாற்கொண்ட கிளவிகளையும் , அவற்றை உள் 
ளடக்கிய களவு கற்பு என்னும் கைகோள்களையும் சிற்று றுப்புக்க 
ளாகவும் பேருறுப்புக்களாகவும் கொண்டது இவ்வகைப் பிரபந்தம் . 
இதிற் கூறப்படும் நிகழ்ச்சிமுறை சிலகோவைகளில் விரிந்தும் சில 
வற்றிற் குறைந்தும் சிலவற்றில் வேறுபட்டும் காணப்படும் . 
துறைக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட செய்யுட்கள் இருத்தலும் உண்டு . 
திருவ 

வாதவூரடிகள் இயற்றிய திருக்கோவையாரும் , அம்பிகாபதிகோவை 
யும் , மதுரைக்கோவையும் , திருப்பதிக்கோவையும் , திருவாவடுதுறை 
யாதீனத்து மகாவித்துவான் திரிசிரபுரம் ஸ்ரீ மீனாட்சிசுந்தரம் 
பிள்ளையவர்கள் இயற்றிய சீகாழிக்கோவையும் ஏனைய கோவை 
களினின்றும் சில சில வேறுபாடுகளை உடையன . இறையனாரகப் 
பொருளுரையில் மேற்கோளாகக் காட்டப்பட்டுள்ள பாண் 
டி 
கோவை மிக விரிந்த அமைப்பையுடையதென்று தோற்றுகின் 
றது . மற்றக்கோவைகளெல்லாம் பெரும்பாலும் தஞ்சைவாணன் 
கோவையை ஒத்து அமைந்துள்ளன . 

பழைய நூலுரைகளிலிருந்து அறியப்படும் குமரசேனாசிரியர் 
கோவை , தமிழ் முத்தரையர்கோவை , காங்கேயன் நாலாயிரக்கோவை 
என்பனவும் இவ்வகைப் பிரபந்தங்களென்றே கருதப்படுகின்றன . 
அவற்றுள் காங்கேயன் நாலாயிரக்கோவை ஒவ்வொரு துறைக்கும் 
பப்பத்துச் செய்யுட்களாக அமைந்ததென்று ஊகிக்கப்படுகின்றது . 

இதன் விரிவை , சிவக்கொழந்துதேசிகர்பிரபந்தங்களில் ஒன்றாகிய 
கோடீச்சுரக்கோவைக்கு எழுதப்பட்டுள்ள பொருட்டொடர்பிற் காணலாம் . 


முகவுரை. 


iii 


கோவைகளில் பாட்டுடைத் தலைவன் , கிளவித்தலைவனென் 
னும் இருவர் கூறப்படுதல் மரபு . பாட்டுடைத் தலைவனின்றிப் 
பாடப்பட்டது அம்பிகாபதிகோவை ஒன்றே. 

கோவைகளில் தமிழுக்குரிய ஐந்திலக்கணங்களும் நன்கு 
அமைவதற்குரிய வாய்ப்பு இருத்தலின் பெருங்கவிஞர்கள் இவற்றை 
இயற்றும் வாயிலாகத் தம் ஆற்றலை வெளிப்படுத்தினர் . யாவை 
யும் பாடிக் கோவை பாடு " என்னும் பழமொழி இப்பிரபந்தம் 
நிறைந்த புலமையுடையாராலே பாடத்தக்கதென்னும் உண்மையை 
வெளிப்படுத்துகின்றது . இக்கோவை பெரும்பாலும் அரசர்மேற் 
பாடப்படவேண்டுமென்றும் திணை முதலிய பன்னிரண்டு உறுப்பை 
யும் பெற்றிருக்கவேண்டுமென்றும் இதற்குரிய பரிசு இரண்டாயிரம் 
பொன்னென்றும் பிரபந்தத்திரட்டென்னும் இலக்கண நூலொன்று 
கூறும் . 

கலைசைக்கோவை யென்னும் இந்நூல் தொண்டைநாட்டில் 
உள்ள * தொட்டிக்கலை யென்னும் தலத்தில் எழுந்தருளியுள்ள 
ஸ்ரீ சிதம்பரேசரைப் பாட்டுடைத்தலைவராக வைத்து , திருவாவடு 
துறையாதீனத்து வித்துவான் ஸ்ரீ சுப்பிரமணியமுனிவரால் இயற் 
றப்பெற்றது . கலைசை யென்பது தொட்டிக்கலை யென்பதன் மரூஉ 
வாகும் . 

இத்தலம் கலைசை , கலைசாபுரி , கோவிருந்தபுரமென்னும் 
பெயர்களால் வழங்கப்பெறும். இங்கே பண்டைக்காலத்தில் பசுக் 
கொட்டில்கள் மிகுதியாக இருந்தனவென்றும் அதனால் தொட்டிக் 
கலையென்னும் பெயர் உண்டாயிற்றென்றும் கூறுவர் ; தொட்டி 
பசுத்தொழுவிலுள்ள கழுநீர்த்தொட்டி . இங்கே இருந்த பழைய 
கோயிலானது இந்நூலிற் கூறப்படும் கேசவமுதலியார் வேதாசல 
முதலியாரென்பவர்களுடைய முன்னோர்களால் மிகப் பெரிதாக 
அமைத்து நித்திய நைமித்திகங்கள் சிறப்புற நடத்தப்பெற்று 
வரலாயின . இக்காலத்தும் அவர்களுடைய பரம்பரையினரது 
மேற்பார்வையில் இக்கோயில் இருந்துவருகின்றது . 

* சென்னபட்டணத்துக்குச் சமீபமாயுள்ள ஆவடி ஸ்டேடினில் இறங்கி 
இவ்வூர்க்குச் செல்லவேண்டும் . 


iy 


கலைசைக்கோவை . 


இங்கே எழுந்தருளியுள்ள விநாயகர் திருநாமம் செங்கழுநீர் 
விநாயகரென்பது . சிவபிரான் திருநாமம் சிதம்பரேசரென்பது . 
அம்பிகையின் திருநாமம் சிவகாமியம்மை யென்பது . இங்கே தியா 
கேசப்பெருமான் ஸந்நிதியும் உண்டு . இத்தலத்தில் பிரமதேவர் 
சிவபெருமானை வழிபட்டு அமிர்தகலசத்தைப் பெற்றனர் . அத 
னால் அப்பெருமானுக்குக் கலசத்தியாகரென்னும் திருநாமம் வழங்க 
லாயிற்று . சிவபெருமான் ஒருகால் இங்கே நடனஞ்செய்தருளிய 
தாக ஓர் ஐதிஹ்யமுண்டு . சிவகங்கையென்னும் தீர்த்தமொன்றும் 
திருவொற்றியூரிலுள்ளதைப்போல நந்தியோடை யென்னும் நீர்நிலை 
யொன்றும் இங்கே உள்ளன . திருவொற்றியூரில் தியாகேசப்பெரு 
மானுக்கு நடந்துவரும் விசேடங்களைப்போன்ற சிறப்புக்கள் இங் 
குள்ள மூர்த்திக்கும் நடைபெற்றன ; வஸந்தோத்ஸவம் சிறப்பாக 
நடைபெற்று வந்தது . இந்த ஸ்தல சம்பந்தமான செய்திகள் கர்ண 
பரம்பரையில் வந்தனவாகத் தெரிகின் றனவேயன்றி வேறு வகை 
யாக அறியப்படவில்லை . 


இந் நூலாசிரியராகிய ஸ்ரீ சுப்பிரமணியமுனிவரால் இத் தல 
சம்பந்தமாக இயற்றப்பெற்ற பிரபந்தங்கள் பல உண்டு . அவற்றை 
யன்றி ஸ்ரீ சிவஞானமுனிவரால் இத்தலத்து விநாயகர்மீது இயற் 
நப்பெற்றதாகிய செங்கழுநீர்விநாயகர் பிள்ளைத்தமிழென்னும் பிரபந் 
தம் ஒன்றும் , சிவபிரான்மீது இயற்றப்பெற்றதாகிய சிதம்பரேசர் 
பதிற்றுப்பத்தந்தாதி யென்பதொன்றும் , ஸ்ரீ மீனாட்சிசுந்தரம்பிள்ளை 
யவர்கள் இயற்றிய சிதம்பரேசர்மாலையென்பதொன்றும் தமிழ் நயந் 
தெரிந்து இன்புறுவோர்களுக்கு விருந்தாக விளங்குகின்றன. 

. 


து காப்புச்செய்யுளுள்பட 458 


கலைசைக்கோவையாகிய 
செய்யுட்கள் உடையது . 


சற்றேறக்குறைய ஐம்பது வருஷங்களுக்குமுன்பு இந்நூற்பிரதி 
யொன்று 

திருவாவடுதுறையாதீனத்துப் புத்தகசாலையிலிருந்து 
எனக்குக் கிடைத்தது . உடனே இதைப் படித்து இன்புற்றுப் பிரதி 
செய்து வைத்துக்கொண்டேன் . பிறகு சோடசாவதானம் சுப்பராய 
செட்டியாரவர்களிடமிருந்த பிரதியோடும் , திரிசிரபுரம் சி . தியாக 


முகவுரை . 


V 


ராசசெட்டியாரவர்களிடமிருந்த பிரதியோடும் ஒப்பிட்டேன் . பிற் 
காலத்தில் வேறுபிரதிகளின்உதவியும் கிடைத்தது . 


என்னுடைய நண்பரும் வித்தியாவிநோதரும் தொட்டிக்கலைக் 
கேசவமுதலியாருடைய பரம்பரையினருக்கு உறவினருமான ராய் 
பகதூர் பூண்டி அரங்கநாத முதலியாரவர்களிடம் ஒருமுறை இந் 
நூலைப்பற்றிக்கூறிச் சில செய்யுட்களையும் சொல்லிக்காட்டினேன் . 
அவர்கள் இதனைப் பதிப்பித்து வெளியிடவேண்டுமென்று விரும்பி 
னார்கள். அவர்களுக்கு அவ் விருப்பம் இருந்தமை 1888 - ஆம் 
– ஜனவரி மீ 26 - ஆம் உ அவர்கள் , கும்பகோணம் காலேஜ் 
புரொபஸராக இருந்த ஸ்ரீ சாது சேஷையா அவர்களுக்கு ஆங்கி 
லத்தில் எழுதியுள்ள ஒரு கடிதப்பகுதியாலும் வெளியாகின்றது ; 
அதன் கருத்து வருமாறு : 

" ...பண்டிதர் சாமிநாதையர் தம்மிடம் கலைசைக் கோவையின் பிரதி 
ஒன்று இருந்ததாகக் கூறினார் . அந்நூல் அச்சில் வரும்படி செய்வதற்கும் 
அதை வெளியிடுதற்குரிய செலவை ஏற்றுக்கொள்ளுதற்கும் வலித்தனாக 
இருக்கிறேனென்பதைத் தயைசெய்து அவருக்குச் சொல்லவேண்டும் . 

அக்காலத்தில் இந்நூலை வெளிப்படுத்தக்கூடவில்லை. இறை 
வன் திருவருளால் இப்பொழுதேனும் நிறைவேறியது குறித்து 
மகிழ்கின்றேன் . 

இதனைச் செந்தமிழ்ப் பத்திரிகையின் வாயிலாக வெளிவரச் 
செய்த அப்பத்திரிகையின் ஆசிரியர்பாலும் , இதனை ஆராயும் 
போதும் பதிப்பிக்கும் போதும் உடனிருந்து உதவி புரிந்த சிரஞ்சீவி 
வித்வான் கி . வா . ஜகந்நாதையர் முதலிய அன்பர்கள்பாலும் நன்றி 
யறிவுடையேன் . 
தியாகராஜவிலாஸம் 

இங்ஙனம் , 
திருவேட்டீசுவரம்பேட்டை 
12-5--35 

வே . சாமிநாதையர் . 
..... Pandit Swaminatha Aiyer mentioned to me that hehada 
manuscript copy of கலைசைக்கோவை . Please tell him that I am 
ready to see it through the press and bear the cost of publishing 


ஸ்ரீ சுப்பிரமணியமுனிவர் வரலாறு . 


பிறப்புமுதலியன . 


இந்நூலாசிரியராகிய சுப்பிரமணியமுனிவர் சிதம்பரத்தைச் 
சார்ந்த காட்டுமன்னார்கோயிலில் , ஸ்ரீ வீரநாராயணப்பெருமாள் 
கோயில் மேலைவீதியின் கீழ்சிறகிலுள்ளதொரு வீட்டிற் கார்காத்த 
வேளாளர் குலத்திற் பூநொடையார்கோத்திரத்திற் பிறந்தவர் . சித் 
தாந்தசைவர் ; துறவறம் பூண்டொழுகியவர் ; முருகக்கடவுளை வழி 
பட்டு மந்திரஸித்திபெற்றவர் . இவர் பிறந்தவருடமும் இவருடைய 
இல்லற வரலாறுகளும் இப்பொழுது தெரியவில்லை. ஆனாலும் விசு 
வாவசு – சித்திரை மீ ( சாலிவாகனசகாப்தம் கஎ0 அ ; கொல்ல 
மாண்டு கூசு 0 -கூசுக ; கி . பி . 1786 ) பரிபூரணமான ஸ்ரீ சிவஞான 
முனிவருடைய பிரிவை யாற்றாமல் , “ நினைத்தாற் சகிக்கப்போமோ 
என்னும் கீர்த்தனையை இயற்றியிருப்பதோடு , ஆவினன்குடிப் பதிற் 
றுப்பத்தந்தாதியென்னும் பிரபந்தத்தை அக்காலத்துக்குப்பின் 
கீலக – தை மாதத்தில் ( கி . பி . 1789 ) அரங்கேற்றியதாகத் தெரி 
கின்ன்றமையால் இவர் இற்றைக்கு 150 வருடங்களுக்குமுன் இருந் 
தவரென்பதுமட்டும் ஒருவாறு தெரிகின்றது . 


வித்தியாகுரு . 
வர் சிவஞானபோதப் பேருரையின் ஆசிரியராகிய ஸ்ரீ சிவ 
ஞானமுனிவரிடம் தமிழ்மொழியிலுள்ள இலக்கண இலக்கியங்கள் 
பலவற்றையும் உரைநடைகளையும் சைவசித்தாந்த நூல்களையும் 
முறையே கற்றுப் பயின்று அவருடைய மாணாக்கர்களுள் ஒருவரா 
கிச்செய்யுள் செய்தலிலும் நல்லாற்றல் வாய்ந்தவராயினார் . அவரிடம் 
இவருக்கிருந்த மெய்யன்பிற்கு எல்லையில்லை ; அவர்மீது இவர் 
இயற்றிய “ கருணைபொழி திருமுகத்தில் , " திண்ண வின்பச் 
சேவடியும் , " ஓதரிய வாய்மை ” என்னும் செய்யுட்களும் , 
அவர் பரிபூரணமானது தெரிந்து ஒருவாற்றானும் பிரிவாற்றாமல் 
வருந்தி இவரியற்றிய “ நினைத்தாற் சகிக்கப்போமோ வென் சுவாமி 
யை ” என்னும் கீர்த்தனையும் இதனைப் புலப்படுத்தும் . பின்னும் 


ஸ்ரீ சுப்பிரமணியமுனிவர் வரலாறு . yii 
அவருடைய பிரிவாற்றாத இவர் , தொட்டிக்கலைச் சிதம்பரேசர் 
திருக்கோயிற் சந்நிதிமண்டபத்தில் அவருடைய திருவுருவத்தை 
அமைப்பித்து அதனை நாள்தோறும் போற்றி வழிபட்டு வந்தன 
ரென்றுஞ் சொல்லுவர் ; இது மேற் குறிப்பித்த செய்யுட்களுள் , 
" ஓதரியவாய்மை என்பதிலுள்ள , 


6அழகுபொலி கலைசைச் சிதம்பரே சுரரடிக் 

கதிமதுர கவிதைமாரி 
மாதவர் வழுத்தப் பொழிந்தருளி யென்றுமவர் 

மன்னிவளர் சந்நிதியிலோர் 
மணிவிளக் கென்னவளர் சிவஞான மாதவன் 

மலர்ப்பதம் வணங்குவாமே 
என்பதனால் தெரிகின்றது . 


ஞானகுரு . 


திருவாவடு துறையாதீனத்தில் க 2 - ஆம் பட்டத்தில் இருந்த 
திருச்சிற்றம்பலதேசிகர்காலத்தில் சின்னப்பட்டத்தில் இருந்த 
அம்பலவாணதேசிகரிடத்து இவர் சைவசந்நியாசமும் சிவதீட்சையும் 
ஞானோபதேசமும் பெற்றவர் . இவர் திருச்சிற்றம்பலதேசிகர்மீது 
சிந்து முதலியன செய்திருத்தலும் , இவரியற்றிய நூல்கள் வரைந் 
துள்ள ஏட்டுப்புஸ்தகங்கள் சிலவற்றில் , திருக்கைலாய பரம்பரைத் 
திருவாவடுதுறை நமச்சிவாயகுரு 

நமச்சிவாயகுரு மரபில் அம்பலவாணதேசிக 
ருடைய ஞானபுத்திரனான சுப்பிரமணிய தம்பிரான் செய்தது 
இந்நூல் என்று எழுதப்பட்டிருத்தலும் இதற்குத் தக்க சான்றாகும் . 
திருச்சிற்றம்பலதேசிகர் எப்பொழுதும் சிவாகம ஆராய்ச்சியையே 
செய்துவந்தாரென்றும் , அதனால் அவர் செய்தற்குரிய காரியங்க 
ளிற் பெரும்பாலனவற்றை அவர்கட்டளையால் அம்பலவாணதேசிக 
ரே செய்துவந்தரரென்றும் கேள்வி உண்டு . 


* 


ஞானாசிரியரை ஞானபிதாவென்றலும் ஞானோபதேசம் பெற்றுக் 
கொண்டவரை ஞானபுத்திரரென்றலும் மரபு . 


viii 


கலைசைக்கோவை . 


கல்விவளர்ச்சி . 


திருவாவடுதுறையாதீனத்தில் தம்மைப்போன்றவர்களும் 
தமக்கு மேலானவர்களுமாக இருந்த பல கல்வியாளர்களோடு 
இடைவிடாதுப்பழகுதலும் மாணாக்கர்களுக்குப் பாடஞ்சொல்லுத 
லும் பிரஸங்கம் செய்தலும் ஆகிய இவைகள் இவருக்கு வாய்த் 
திருந்தனவாதலால் இவருடைய புலமை மேன்மேலும் மாட்சிமை 
யுற்று விளங்கிற்று . 


திறமை , 


குணவிசேடங்கள் . 
வித்தியாகுருவிடத்தும் ஞானாசிரியரிடத்தும் சிறந்த மெய்யன் 
புடையவர் இவர் . சிவபக்தி , அடியார்பக்தி , நன்றி மறவாமை , 
ஸ்தலயாத்திரைசெய் தலில் விருப்பம் , தாம் கற்ற நூற்பொருள்களை 
உள்ளத்தில் நன்குபதித்துச் சமயம் வந்தபோது அழகுபெற 
அமைத்துப்பாடும் 

எளிய நடையிலும் வேறுபலவகை 
யிலும் விசித்திரமாகச் செய்புளியற்றும் ஆற்றல் , இசைப்பயிற்சி 
முதலியன இவர்பால் அமைந்திருந்தன. இவர் இயற்றிய செய்யுட்க 
ளால் இவை விளங்கும் . 

சிறப்புப்பெயர் . 
கேட்டவர் வியக்கும்வண்ணம் இனிய செய்யுள்செய்தலில் 
வல்லுநராயிருந்தமையின் இவர் மதுரகவி யென்று திருவாவடு 
துறையாதீனத்திற் சிறப்புப்பெயர்பெற்று விளங்கினார் . தொட்டிக் 
கலையிற் பெரும்பாலும் இருந்தமையின் தொட்டிக்கலைச் சுப்பிர 
மணியமுனிவரெனவும் தொட்டிக்கலைச் சுப்பிரமணிய தம்பிரா 
னெனவும் இவர்பெயர் வழங்கும் . 

இவர்காலத்திருந்த தமிழ்வித்துவான்கள் . 
சிவஞானமுனிவருடைய மாணாக்கர் பன்னிருவருள் இவர் 
ஒருவரென்று தெரிதலால் அம்முனிவரும் அவருடைய மற்ற 
மாணாக்கர்களாகிய இலக்கணம் சிதம்பரநாதமுனிவர், கச்சியப்பமுனி 
வர் , இராமநாதபுரம் சோமசுந்தரம்பிள்ளை , காஞ்சீபுரம் சரவணபத் 
தர் முதலியவர்களும் , சென்னையில் ஸ்ரீகச்சியப்பமுனிவர் விநாயக 


ஸ்ரீ சுப்பிரமணியமுனிவர் வரலாறு . 


ix 


புராணம் இயற்றுகையில் இருந்தவரென்று சொல்லப்படும் சீகாழி 
வடுகநாததேசிகரும் இவர்காலத்திலிருந்த தமிழ்வித்துவான்களாவர் . 


ஆதரித்த செல்வர்கள் . 


ந் நூலில் கூறப்பட்டுள்ள தொட்டிக்கலைக் கேசவமுதலியா 
ரென்பவரும் வேதாசலமுதலியாரென்பவரும் ( 71 , 293 ) இவரைப் 
பாராட்டி ஆதரித்தவர்கள் . அவர்கள் துளுவவேளாளர்களுள் 
பூவிருந்தவல்லி வகுப்பினர் . கேசவமுதலியார் மிக்க செல்வவான் . 
கிழக்கிந்தியக்கம்பெனியில் ஸம்பிரதியாக இருந்தவர் . தொழுவூர் , 
ஆற்பாக்கம் முதலிய பல கிராமங்கள் அவருடையனவாக இருந்தன . 
அவர் ஆட்சிக்குட்பட்டவை கேசவமுதலியார் ஸம்ஸ்தானம் என 
வழங்கப்பட்டன . கேசவமுதலியாருடைய குமாரராகிய தெய்வ 
சிகாமணிமுதலியா ரென்பவரும் கிழக்கிந்தியக்கம்பெனியில் பெரிய 
உத்தியோகத்தில் அமர்ந்திருந்தார் . அவருடைய மூத்தகுமாரமே 
வேதாசல முதலியாராவர் . அவரும் ஷைகம்பெனியில் உத்தி 
யோகம் வகித்து வந்தார் . 


வேதாசலமுதலியாருக்குச் சுப்பராய முதலியார் , கிருஷ்ணசாமி 
முதலியாரென்னும் இரண்டு தம்பியரும் , பாலசுப்பராயமுதலியார் , 
தெய்வசிகாமணிமுதலியாரென்னும் இரண்டு புதல்வர்களும் இரு 

ருந் 
தனர் . அவர் சித்திரம் எழுதுவதில் பேராற்றல் உடையவர் . அவ 
ரால் எழுதப்பெற்ற கேசவமுதலியார் முதலியவர்களுடைய வண் 
ணப்படங்கள் சென்னை ஐயாப்பிள்ளை வீதியில் அவர் பரம்பரையினர் 
வசிக்கும் வீட்டில் இன்றும் இருந்து விளங்குகின்றன . 


தொட்டிக்கலைக் கேசவமுதலியார் பரம்பரையினர் இப்பொழுது 
சென்னை , கோவிந்தப்பநாயக்கன் தெருவில் திருவாவடுதுறை யாதீ 
னத்துக்குரியதாக உள்ள மடத்தை அவ்வா தீனத்துக்கு வழங்கினர் . 
அவ்விடம் முன்பு பானைக்கொட்டகை என்னும் பெயருடையதாக 
இருந்ததாம் . கேசவமுதலியாரும் வேதாசல முதலியாரும் சுப்பிர 
மணியமுனிவர்பாற் பக்திபூண்டு தொட்டிக்கலையில் ஸ்ரீசிதம்பரேசர் 
சந்நிதியினருகே மடமொன்று கட்டுவித்து அதில் இவரைத் தங்கும் 


XT 


கலைசைக்கோவை . 


மிக்க 


படிசெய்து ஆசிரியராகக்கொண்டு குறிப்பறிந்தொழுகி 
பணிவுடன் ஆதரித்துவந்தார்கள் . அம் மடம் இப்பொழுதும் 
சாமியார்மடமென்று வழங்கப்படுகின்றது . 

கேசவமுதலியாரும் அவருடைய பரம்பரையினரும் பல வித்து 
வான்களை ஆதரித்து வந்திருக்கின்றனர் . சிவஞானமுனிவர் , கச்சி 
யப்பமுனிவர் , தரங்காபுரம் ஷண்முககவிராயர் , குமாரசுவாமிகவிரா 
பர் , இராமா நுஜகவிராயர் முதலியவர்கள் அவர்களால் ஆதரிக்கப் 
பெற்றவர்கள் . 

சுப்பிரமணியமுனிவராற்பாராட்டப்பெற்ற வேதாசலமுதலியா 
ரின் தம்பியாகிய * கிருஷ்ணசாமிமுதலியாருடைய குமாரரான 
கேசவமுதலியாரென்பவரியற்றிய திருவிளையாடற் சற்குருமாலை , 
பெரியபுராணக்கீர்த்தனை யென்னும் இரண்டு நூல்களின் அச்சுப் 
பிரதிகளை நான் பார்த்திருக்கிறேன் . அவை முறையே 1861 - ஆம் 
வருஷத்திலும் , 1855 - ஆம் வருஷத்திலும் பதிப்பிக்கப்பெற்றவை . 

பழகிய இடங்கள் . 
இந்நூலாசிரியர் இடையிடையே சென்று சிற்சிலவருடங்கள் 
தொட்டிக்கலையில் இருந்துவந்ததன்றித் திருச்செந்தூர், திருக்குற் 
றாலம் , பழநி , திருத்தணிகை , வடதிருமுல்லைவாயில் , திருவொற்றி 
யூர் , ஆயலூர் , தொண்டைநாட்டிலுள்ள ஆவினன்குடி , திருவல்லிக் 
கேணி முதலிய ஸ்தலங்களுக்கும் யாத்திரையாகச்சென்று அவ்வவ் 
விடத்தே சிலசிலநாள் தங்கிவந்தனர் . இதனை இவரியற்றிய பிரபந் 
தங்களும் தனிச்செய்யுட்களும் தெரிவிக்கின்றன . 

தனிப்பாடல்கள் . 
இவர் அவ்வச்சமயங்களிற் பாடிய தனிப்பாடல்களும் கீர்த் 
தனைகளும் பல . ஆதீனத்தில் தேவாரப் பணிவிடை செய்யும் 

திரிசிரபுரம் ஸ்ரீமீனாட்சிசுந்தரம்பிள்ளையவர்களைக்கொண்டு 
சிதம்பரேசர்மாலை இயற்றுவித்தவர் ; ஸ்ரீமீனாட்சிசுந்தரம்பிள்ளையவர்கள் 
சரித்திரம் , முதற்பாகம் , பக்கம் , 163 , பார்க்க . 

1 இவர் ராய்பகதூர் பூண்டி அரங்கநாதமுதலியாருடைய மாமனார் . 

- சில தனிப்பாடல்களையும் அவற்றைப்பற்றிய வரலாறுகளையும் திருவா 
வடுதுறைக்கோவையிலுள்ள நூலாசிரியர்வரலாற்றிற் காணலாம் , 


* இவர் 


ஸ்ரீ சுப்பிரமணியமுனிவர் வரலாறு . 


ஒதுவார்களுட் குருசாமியோது வாரென்று ஒருவர் இருந்தார் ; 
அவர் இசைப்பயிற்சியும் இனிய சாரீரமும் உடையவர் ; இவர்பால் 
அன்புபூண்டவர் ; இவரியற்றிய பழநிக் குழந்தைவேலர் பஞ்சரத் 
தினமாலை முதலிய பிரபந்தங்களை இசைவரம்புடன் பாடி உவப் 
பித்து வருபவர் . அவர் வழக்கப்படி ஒருநாள் அம்பலவாணதேசிக 
ருடைய பூஜாகாலத்தில் மற்றவர்களோடு சேர்ந்து தேவாரங்களைப் 
பண்ணுடன் ஓதுவாராயினார் . 

. 

அப்பொழுது தரிசனத்திற்குச் 
சென்ற இவர் அவருடைய இனிய சாரீரம் மற்றையோர் சாரீரங்களி 
லும் சிறந்து விளங்குதலை அறிந்து , 


( கட்டளைக்கலித்துறை ) 


" ஒருசாமி வாழ் திருக் கோமுத்தி யூர்தனி லுற்பவித்து 
வருசாமி யெங்கள் வயித்திய லிங்கம் வலம்புரிந்து 
தருசாமி முத்தமிழ்ச் சங்கீத சாமிநற் சாந்தகுணக் 

குருசாமி தீங்குர லெந்நாளும் கோகிலங் கோகிலமே 
என்னும் செய்யுளையியற்றிப் பூசைமடத்திலிருந்து வெளிப்பட்ட 
ஆசிரியர்க்கு விண்ணப்பஞ்செய்து உவப்பித்தனர் . வைத்தியலிங்க 
மென்பது குருசாமிபோது வாருடைய தந்தையார் பெயர் . 


இயற்றிய நூல்கள் . 


வரால் இயற்றப்பட்ட நூல்கள் பல . சில பழைய ஏட்டுச்சுவடி 
களில் எழுதப்பெற்றிருந்த குறிப்புக்களாலும் பிறவற்றாலும் இவர் 
இயற்றியனவாக இப்பொழுது தெரிந்தவை வருமாறு : 

* 1 . கலைசைக் கோவை . 
* 2. கலைசைச் சிலேடைவெண்பா. 
3. கலைசைச் சிதம்பரேசர் சந்நிதிமுறை ( இதிற் பத்தொன் 

பது பிரபந்தங்கள் உண்டு .) 
4. கலைசைச் சிதம்பரேசர் வண்ணம் . 
5. கலைசைச் சிதம்பரேசர் பஞ்சரத்தினம் . 
6. கலைசைச் சிவகாமியம்மை பஞ்சரத்தினம் . 


* 


வை அச்சிடப்பட்டவை . 


கலைசைக்கோவை . 


* 7. கலைசைச் சிதம்பரேசர் பரணி . 

8. கலைசைச் சிதம்பரேசர் கட்டியம் . 
* 9 . திருவாவடுதுறைக் கோவை . 
10. திருக்குற்றாலச் சித்திரசபைத் திருவிருத்தம் . 
11. பழநிக் குழந்தைவேலர் பஞ்சரத்தினமாலை . 
12. ஸ்ரீசுப்பிரமணியர் திருவிருத்தம் . 
* 13. திருத்தணிகைத் திருவிருத்தம் . 
* 14. வடதிருமுல்லைவாயிற்கொடியிடையம்மைபிள்ளைத்தமிழ் . 
15. ஆயலூர் முருகர்பிள்ளைத் தமிழ் . 
16. திருச்செந்திற் சந்தவிருத்தம் . 
17. ஆவினன்குடிக் கைலாயநாதர் பதிற்றுப்பத்தந்தாதி . 
* 18. திருமாளிகைத்தேவர் திருவிருத்தங்கள் . 
19. திருச்சிற்றம்பலதேசிகர் சிந்து . 
20. திருச்சிற்றம்பலதேசிகர் சந்தவிருத்தம் . 
21. அம்பலவாணதேசிகர் பஞ்சரத்தினமாலை . 
22. அம்பலவாணதேசிகர் வண்ணம் . 
23. அம்பலவாணதேசிகர் ஆநந்தக்களிப்பு . 
* 24. சிவஞானமுனிவர் துதிவிருத்தங்கள் . 
* 25. சிவஞானமுனிவர் கீர்த்தனை . 

இவற்றுள் ஸ்ரீ சுப்பிரமணியர் திருவிருத்தமும் , திருத்தணி 
கைத்திருவிருத்தமும் தம்பாலன்புடைய இருவர்களுக்கு முறையே 
நேர்ந்திருந்த குட்டநோயையும் அந்தகத்தன்மையையும் நீக்கியரு 
ளும்படி முருகக்கடவுளைப் பிரார்த்தித்து இவராற் பாடப்பட்டன 
வென்பர் . கலைசைக்கோவையும் திருவாவடுதுறைக்கோவையும் பல 
வகையில் ஒப்புமையுடையனவாக விளங்குகின்றன . 

இவருடைய வரலாறு திருவாவடுதுறையாதீனத்தில் 16- ஆம் 
பட்டத்திலிருந்த ஸ்ரீ சுப்பிரமணியதேசிகரவர்கள் , மகாவித்து 
வான் ஸ்ரீ மீனாட்சிசுந்தரம்பிள்ளையவர்கள் , தொட்டிக்கலைக்கேசவ 
முதலியாருடைய பரம்பரையினரும் சென்னை ஐயாப்பிள்ளைதெரு 
வில் இருப்பவருமாகிய ம . ள ... ஸ்ரீ கிருஷ்ணசாமிமுதலியாரவர்கள் 
முதலியோரும் வேறுசிலரும் கூறிய செய்திகளாலும் , இவரியற்றிய 
நூல்களாலும் , அவை வரைந்துள்ள கையெழுத்துப்பிரதிகளி 
லிருந்த குறிப்புக்களாலும் ஒருவாறு தெரியவந்தது . 


நூல் ஆராய்ச்சி . 


இக்கோவையில் நூலாசிரியரால் அங்கங்கே பலபடியாக எடுத் 
துப் பாராட்டப்பெற்ற இந்த ஸ்தலசம்பந்தமான செய்திகளும் 
அமைக்கப்பெற்ற சொற்பொருள் நயங்களும் பண்டைநூற் கருத் 
துக்களும் பல . குறிப்புரையில் அங்கங்கே விளக்கப்பட்டிருப்பவற் 
றால் இவற்றை நன்கு அறியலாம் . 

1. தலச்செய்திகள் . 
செங்கழுநீர் விநாயகர் : - " திகழ்தருமால் ...........செங்கழுநீர்த் 
தனிக்கயமே " ( காப்பு ) , “ கலைசைத்தியாகரளித்தருளும் , ஓடை 
கொள் செங்கழு நீர்க்குஞ் சரத்தை " ( 289. ) 

சிவபெருமான் : - (i ) சிதம்பரேசர் : 14 - ஆம் செய்யுள் முதலிய 
பல ; ( ii ) சிதம்பரநாதர் : 89 ; ( iii ) சிதம்பரமாதேவன் : 204; ( iv ) சிதம் 
பரதேவன் : 212 முதலியன ; ( v ) சிதம்பரநாயகர் : 450 . 

அம்பிகை : - " எங்கள் மாதா வளர்சிவ காமி ” ( 293 ) ; “ கலை 
சைத் தியாகேசருஞ் சிவகாமியும்போல் ( 384 ) ; சிவகாமியிடம் , 
பிரியாமல் வாழுங் கலைசைத் தியாகர் " ( 428. ) 

தியாகப்பெருமான் : - 2 , 3 முதலியன . 


தலம் :-( i ) கலகாபுரி : 310 , 363 ; ( ii ) கலை சாபுரி : 5 ; ( iii ) கலை 
சை ; ( iv ) கோவிருந்தபுரம் : 37 , 54 , 194 , 2141 , 267 , 315 , 453 ; 
( v ) தொட்டிக்கலை : 14 , 71 , 118 , 212 , 256 . 

பிரமதேவர்க்கு அமிர்தகலசம் அருளியது : - " கலசத் தியாகரை 
மானநெஞ்சே...... கலசத்தியாக மிவருந் தருவர் ( 5 ) , கலைசைத் 
தியாக ரெடுத்து முன்னாள் , தம்பாலிருந்த கலசத்தை வேதன் 
றனக்கு ........ அளித்துவிட்டால் ( 65 ) , “ எண்கணர்க்கோர் , இடங் 
கரன் நீந்த கலைசைத் தியாகர் ” (191 ), “ கும்பங் கொடுத்த கலை 
சைத் தியாகர் ” ( 451. ) 


xiy 


கலைசைக்கோவை . 


திருநடஞ்செய்தது : - “ நிருத்தங் குனிக்குங் கலைசைத் தியா 
கர் ( 1 ) , “ நடங்காட்டு மெங்கள் சிதம்பர வீசர் ( 14 ) , “ நாடகத் 
தேவர் கலைசைத் தியாகர் ( 32 ) , “ அகிலாண்ட முய்ய , ஆடுங் 
கருணைக் கலைசைத் தியாகர் ( 56 ) முதலியன . 

விழாக்கள்:-(i ) வஸந்தவிழா : “ கலைசைத் தியாகே சருக்குத் 
திருவசந்த , நன்னாளிற் சீதள வுற்சவஞ் செய்பவர் நல்லன்புபோல் 
( 106 ) ; (ii )மாதவிழா: மாதவிழாச் சிறப்பேறு தொட்டிக் கலை 
வாழ் சிதம்பர தேவன் வெற்பில் " ( 212. ) 

தீர்த்தங்கள் :-(i) சிவகங்கை : “ சிவகங்கை குடைந்துமிக 
விளையாடியோ ” ( 69 ) , “ கலைசைத் தியாகர் சிவகங்கைநீர் , தானே 
சென் றாடினன் " ( 105 ) , “ சிவகங்கையாடிப் பலன்பெற்று ( 263 ) , 
" மல்குசிவகங்கையும் ( 324) , " கலைசைத்தியாகேசர் தோய்சிவகங் 
கையிலே ” ( 418 ) ; ( ii ) நந்தியோடை : “ நந்தியம் போடைக் கலைசைத் 
தியாகர் ( 277 ) , " கலைசைத் தியாகர் நயந்ததெண்ணீர் , உற்றேறிய 
நந்தி யோடை ( 308 ) , " திருக்கலைசை மங்கைய ராடுந் திருநந்தி 
யோடையும் " ( 324 ) , " மலர்நந்தியோடைத் துறையிது ( 366 ) ; ( iii ) 
பொது : 14 , 43 , 47 , 58-9 , 80 , 169 , 177 , 265 , 270 , 426 , 436 , 
444 . 


உய்யானம் : - " தேனேறும் பானக் கலைசை ( 105. ) 

இத்தலத்தில் சிவஞானமுனிவரும் , கச்சியப்பமுனிவரும் ,, 
இந்நூலாசிரியரும் , 

இவர்களுடைய 

மாணாக்கர்களும் , பிறரும் 
இருந்து தமிழ் நூலாராய்ந்தும் , சில நூல்கள் இயற்றியும் வாழ்ந் 
திருந்தனர் . ஆதலின் இக்கலைசை தமிழ்த்தொடர்பும் வட 
மொழித்தொடர்புமுடையதாக இந்நூலில் அங்கங்கே பாராட்டப் 
பெற்றிருக்கிறது . 

" எம்பாவை யேற்குங் கலைசைத் தியாகர் " ( 65 ) , " காவியப் 
பாக்கொள் கலைசைத் தியாகர் ( 144) , " நாவலர் போற்றுங் கலைசை 
( 219 ) , “ ஆரியந் தமிழ் தேருங் கலைசை ( 235 ) , “ மன்னுந் தமிழ்த் 
தென் கலைசை " ( 239 ) , " தெரி தமிழார்ந்த கலைசை " ( 354), " கலைப் 
பாவலர்சூழ் கலைசை ( 409.) 


நூல் ஆராய்ச்சி . 


XY 


* 


இது தொண்டைநாட்டில் இருப்பதையெண்ணி அந்நாட்டை 
யும் அதற்குரிய பாலாறு , நந்திவெற்பு என்பவற்றையும் இடை 
யிடையே இவ்வாசிரியர் பாராட்டுகிறார் : 

தொண்டைநாடு : - " கலைசைத் தியாகர் குலவுதொண்டை நாட் 
டணி யன்னவர் ( 58 ) , " தொண்டை நாட்டார் கலைசைத் தியாகே 
சர் ( 102 ) , “ தீங்கொன்றாத தொண்டைநன் னாட்டில் ( 133 ) , 
கலைசைத் தியாகரை யேத்தி யிருவினையுங் கழித்தவர் தொண்டை 
நன் னாடு " ( 295 ) , மகிழ் தொண்டை நாட்டன்பர் ( 309 ) , 
“ கலைசைத்தியாகர்க் கினிய திருத் தொண்டைத் தொன்னாடனை 
யாள் ( 415 ) , “ கலைசைத்தியாகர் மகிழ் , பஞ்சரம் பொன்சொரி 
தண்டக நாட ( 91 ), " தண்டகநாடர் கலைசைத் தியாகர் " ( 143 ) , 
“ கலைசைத் திபாகர்தந் தண்டகநாட் , டகநா யகனென ( 382 ) , 
கலைசைத் தியாகேசர் தண்டக தேசமன்னாய் " ( 443 ) 

பாலாறு : - " கலைசைத் தியாகர்நன் னாட்டொழுகும் பாலாறு 
( 53 ) , “ கலைசைத்தியாகர் வரத்தின்வரும் பாலாறு " ( 147 ) , “ பாலி 
யாறொன் றிருத்தியதே ( 211 ) , " கலைசைத் தியாகர் புரியருள் 
போல் , வற்றாத பாலித்துறைவர் " ( 269 ) , “ பாலாறு போல்வரு 
வேன் " ( 275 ) , " திருமணிப் பாலியிற் பாய்ந்தெடுத்தான் ( 317 ) , 
" கலைசைத் தியாகர் வளர்சடைநீர்த் , தண்ணிற் சிறந்தவெண் 
பாலாற்று முத்தம் " ( 333 ) , " பாலிநன்னாடு " ( 351 ) , " தோயுந்தண் 
பாலி நுரையா மெனும் வெள்ளைத் தூசு ” ( 404 ), " பாலிநன்னாடர் 
( 431. ) 

நந்திவெற்பு : - " பாலாறு வந்திழி நந்திவெற்போ ( 53 ) , 
“ நந்தி நாகந் தனின்முனி வோர்வாழ் குகை ( 131 ) , “ கலைசைச் 
சிதம்பர வீச னந்தி வெற்ப " ( 252 ) , " கோலா கலமுட னந்திக் 
குன் றுள்ளன கொண்டுவரும் , பாலாறு " ( 275 ) 


* 


தண்டக நாடு தொண்டை நாடு . 


Xvi 


கலைசைக்கோவை . 


2. பிறதலச் செய்திகள் . 
( 1 ) திருவண்ணாமலை : - " அண்டர்கொண் டாடுங் கலைசைத் 
தியாக ரருணைவெற்பா " ( 101. ) 

( 2 ) திருக்காளத்தி : - " ஒருவேடன் கண்ட தென்கயிலாயம் " 
( 110 ) , " தெக்கண மாகயி லாயம் " ( 128 ) 

( 3 ) பொதியில் : -- " கலைசைத் தியாகர் மகிழ்ந்த தமிழ் மலை 
யத்த " ( 135 ) 

( 4 ) திருப்பனங்காடு, திருப்பனந்தாள் முதலியன : - " பனையை 
யிடங்கொள் கலைசைத் தியாகர் " ( 166 ) 

( 5 ) மதுரை : - " சங்கத் தமிழ்நிறை கூடல் வணிகர் தந் தைய 
லர்க்குச் சங்கத்த மிட்ட கலைசைத் தியாகர் " (292 ) 

( 6 ) விருத்தாசலம் : - " கலைசைத் தியாகர் முதுகுன்றுளோர் " 
( 299 ) , " கலைசைத் தியாகர் பழமலை " (375 ) 

( 7 ) காஞ்சீபுரம் : - " தழைந்து சந்த தங்கச்சி மேயவர் ” ( 417. ) 
( 8 ) சீகாழி : - " கலைசைத் தியாகர்க் கினிய திருப்புகலி ” ( 420 ) 

3. நாயன்மார்களும் திருவாதவூரடிகளும் . 
திருஞானசம்பந்தர் : - " ஒருதா துவைமுன் பலதாது வாக்கி 
யுயிரளித்தே , விருதாளுஞ் சண்பையர் மன் " ( 433 ) 

சுந்தரமூர்த்திநாயனார் : - " முன்னை நாட் பரவை , உற்றிடஞ் 
சென்று கலைசைத் தியாக ருரைத்தருளிச் , சொற்றிடங் கொண்டு 
வரல் பார்த்து நின்ற வன்றொண்டர் (55 ) 

கண்ணப்பநாயனார் : அன்றோர் திண்ணனா செய்தகைக் 
ககத்தால் , மாய்ந்த வராகம் " ( 92 ) , " ஒருவேடன் ( 110 ) , " அக் 
கணப்பன்னெம் மரபோ னொருவன் " ( 128 ) 

திருவாதவூரடிகள் : - " அவ்வாத வூரர்முன் றேரர்வெவ் வாயை 
யடக்கிய போல் ( 332. ) 


நூல் ஆராய்ச்சி . 


Xvii 


4. சைவசித்தாந்த நூற்கருத்துக்கள் . 


ஆணவத்தின் இயல்பு : - " செம்பார் களிம்பெனச் சிற்றுயிர் 
தோறுஞ் செறிந்தமல் , வெம்பாசம் " ( 8 ) , " எவ்வழி யுஞ்சுழன் றேங் 
கிக் கிடந்த வெமக்குமலத் , தெவ்வழி வித்தருள் செய்தார் ( 85 ) 

சஞ்சிதவினை : - தொகைக்கிடந் தந்தவென் சஞ்சிதக் குன் 
ற்றத் தூளிசெய்து , வகைக்கிடந் தந்த கலைசைத் தியாகர் " ( 18. ) 

அபேதநிலை :-- " கலைசைத் தியாகரை நண்ணினர்போல் , 
பேதஞ்செயாதவள் ( 38 ) , " எனையுந் தன்வண்ண மாக்குங் கலைசைத் 
தியாகர் ( 297. ) 

சுத்த தத்துவம் : - " சுத்த தத்துவங்கள் , ஐந்து முபகரித் தாற் 
போலு மானந்தம் " ( 44. ) 

இறைவன் திருவுருவம்: - " அருவன்றி யேயு முருவன் றி 
பாண்பெண் ணலியுமல்லா , ஒருவன் றியாகப் பெருமான் ( 33 ) 

அருட்சத்தி : - உபகரித் தாருயிர்க்கு , மத்திநின் றேற்றுங் 
கலைசைத் தியாகர் மகிழுமருட் , சத்தியைப் போல் " ( 152. ) 

தாமதகுணம் : - "சித்தாங் கலைசைத் தியாகர் நொடித்தலைச் 
செய்யு மந்நாட் , கொத்தார் தமோ மயம் போலுமிக் கங்குல் ( 216. ) 

ஞானியர் இயல்பு : - " தத்துவக் கூட்ட முழுவதுஞ் சோதித் 
துத் தாகமுடன் , சித்துரு வான கலைசைத் தியாகரைத் தேடுநர் " 
( 365. ) 

சிவபெருமானே குருவாக வருவரென்பது : - " குருவாய்வந் தன் 
பர்க்கு முப்பொருள் காட்டிக் குறைவிலின்பம் , தருவார் கலைசைத் 
தியாகர் ( 368. ) 

அபேதமுதலியமூன்று : -- " உன்னு மபேத முதன்மூன்றும் 
( 392. ) 

நவசக்தி : -- " நவசத்தி கட்கு முரியோன் சிதம்பர நாதன் 
(395.) 


5 . 


xviii 


கலைசைக்கோவை . 


5. நீதிகள் . 


கொடையாளர் இயல்பு : - " ஒன்றுந் தராதவ ரென்றுந் தரா 
ரிவ் வுலகிலெல்லாம் , என்றுந் தருபவ ரின்றுந் தருவர் ( 39 ) 


சொல்லுறுதியில்லார் : - நல்ல மார்க்கமதா , முன்னொன்று 
கூறிக் கலைசைத் தியாகரை முன்னலர்போல் , பின்னொன் றுரைத் 
திடுந் தன்மையர்க் கேதென்று பேசுவதே ( 159. ) 

பழகிப்பிரிபவர்: - " அடுத்துப் பழகிப் பிரிபவர் போலில்லை பன் 
னியரே " ( 171. ) 


பெரியோர் இயல்பு : - " நற்குணப் பெரியோர் , நிறைமொழி 
குன்றிற்குன் றாத துண் டோமண்ணி னேரிழையே ( 307 ) , " நல் 
லோர் , நலகால் விருப்ப மொழிவர்கொலோ ( 408 ) , " நெறியாய்ந்த 
மேலவர் வேட்கைக் கடும்பரி நெஞ்சுறினும் , சிறியா ரிடத்திற் 
செலுத்துவரோ ( 428. ) 


கணவரே மனைவியர்க்குத் தனித்துணை : -- " ஒருகேளிருமில்லை 
கண்டாய்கொண் டானி னுலகிடத்தே ( 430. ) 


6. தமிழ் . 


முத்தமிழ் : - கொத்துறு முத்தமிழ் வேலை ( 45. ) 
தமிழ்ச்சுவை : - " அந்தமி ழின்சுவை ( 385. ) 


7. திருக்குறள் . 


" வள்ளுவர் சொல் , முப்பாலும் பார்ப்பவர் போனான்கு பாலு 
முறையு றப் பார்த்து ( 33 ) என்றவிடத்தில் இவ்வாசிரியர் திருக்குற 
ளில் அறம் பொருள் இன்பம் வீடென்னும் நாற்பகுதிகளும் இருத் 
தலைக் குறிப்பாகப் புலப்படுத்துகின்றார் . 

" என்வாய் , ஐந்தாலுங் கொள்ளவொர் தெள்ளமிர் தப்பிழம் 
பாய்நின்றதே " ( 146 ) , " தொடைகொண்ட கோதையை நீயின்றை 


நூல் ஆராய்ச்சி . 


xix 


வாயினுந் துய்த்திடலால் ( 387 ) என்பவற்றில் , கண்டுகேட் டுண் 
டுயிர்த் துற்றறியு மைம்புலனும் , ஒண்டொடி கண்ணே யுள என் 
னுங் குறட்கருத்தும் , “ எழுமைப் பிறப்புந் தொடர்ந்து தவும் , 
கல்வியென் றாலஃ தியாவருங் கற்குங் கடனுளதே ( 435 ) என்ப 
தில் , “ ஒருமைக்கட் டான்கற்ற கல்வி யொருவர்க் , கெழுமையு 
மோப் புடைத்து ” என்னுங் குறட்கருத்தும் அமைந்துள்ளன . 
" தற்காத்து நின்வேய்த் , தோளிதற் கொண்டவற் பேணி யவரைச் 
சுவைதருபாற் , பாளித நாளு மிசைவித்துப் பூரிக்கும் பான்மைய 
ளே ” ( 389 ) என்பது , " தற்காத்துத் தற்கொண்டாற் பேணித் 
தகைசான்ற , சொற்காத்துச் சோர்விலாள் பெண் என்னுங் குற 
ளோடும் , “ ஒறுத்தார்க் கொருபொழு தின்பம் பொறுமை யுடைய 
வர் நீர் , நிறுத்தா ருரைப்பர் ( 416 ) என்பது , “ ஒறுத்தார்க் கொரு 
நாளை யின்பம் பொறுத்தார்க்குப் , பொன்றுந் துணையும் புகழ் 
என்பதனோடும் , “ அன்பர் காமுறமங் , கலநாளு மோங்கிடத் தந்தா 
னென் மைந்தனிற் காந்தைக்குநன் , கலனா வது நன்மக் கட்பே 
றெனும் பயன் கண்டனமே ( 429 ) என்பது , " மங்கல மென்ப மனை 
மாட்சி மற்றதன் , நன்கல நன்மக்கட் பேறு என்பதனோடும் , 
" கல்வி கற்றிலர் தாம் , பயவாக் களரனையார் ( 436) என்பது , " உள 
ரென்னு மாத்திரைய ரல்லாற் பயவாக் , களரனையர் கல்லா தவர் 
என்னும் குறளோடும் சொற்பொருளொப்புமை உடையனவாக 
விளங்குகின்றன . 

8. அகப்பொருட் கருத்துக்கள் . 
பின்னும் , இந்நூலாசிரியர் பண்டை நூலாசிரியர்களது புல 
னெறிவழக்கத்தை நன்குணர்ந்து இந்நூலில் பல அரிய செய்தி 
களை அங்கங்கே அமைத்திருக்கின்றார் : 

தலைவன் தலைவியர்களுக்கு இடையே நிகழும் அன்பு பல 
பிறவிகளில் தொடர்ந்து வரும் உழுவலன்பென்பதை , எழுமை 
யும் பூண்ட தொடர்புடையீ ரெங்கட்கு ( 272 ) , என்பதிலும் , 
அவ்விருவரும் ஊழ்வினை இடைநின்று செலுத்த ஒன்றுபடுவ 
ரென்பதை , “ உன்னையு மென்னையு மொன்றாகக் கூட்டிய வூழ் " 
( 26 ) , ஒருவிதி கூட்ட முயங்கினரால் ( 321 ) என்பவற்றிலும் , 
அவ்விருவரும் இரு தலைப்புள்ளின் ஒருயிர் போலப் பிரிவின்றியைந்த 


11 


கலைசைக்கோவை . 


துவரா நட்பின ரென்பதை , " ஒருவாவிருதலைப் புட்போ னமக்குயி 
ரொன்றெனமுன் , திருவாய் மலர்ந்தருள் செய்ததங் காதலர் ” ( 287 ) 
என்பதிலும் புலப்படுத்துகின்றார் . 


பாங்கி ஐயந்தீர்தற்குரிய ஏதுக்களாகிய நாற்றம் , தோற்றம் , 
ஒழுக்கம் , உண்டி , செய்வினை மறைப்பு , செலவு , பயில்வு என்னும் 
ஏழையும் இவர் முறையே அமைத்திருக்கின்றார் ( 70. ) தலைவன் 
வினாவுதற்கண் பண்டை நூல்களில் அருமையாகக் காணப்படும் 
வன்றிவினாதல் என்னும் துறையை இவர் அமைத்துள்ளார் ( 83. ) 
என்னுடைய தமிழாசிரியராகிய ஸ்ரீ மீனாட்சிசுந்தரம்பிள்ளையவர்கள் 
சீகாழிக்கோவை பாடஞ்சொல்லும்போது வறிதுநகைதோற்றல் 
என்னும் துறை கவியின் கூற்றாக இருக்கவேண்டுமென்று கூறினார் 
கள் . பெரும்பாலான கோவைகளில் அங்கனமே இருக்கும் . 
சிலவற்றில் அங்கனம் அமையவில்லை. இவர் இக்கோவையில் 
அத்துறையைத் தலைவன் கூற்றாக அமைத்திருக்கின்றார் . 


தலைவனைப் பிரிவதனால் தலைவியின் மேனியிலுள்ள மாமை 
யென்னும் பேரழகு நீங்கிப் பசலைபடரும் ; தலைவன் வந்துவிட்டால் 
அது நீங்கும் ; இக்கருத்து , “ தூணேர் புயத்தன்பர் சேர்ந்தா 
லகன்றவர் தூரஞ்சென்றால் , ஊணேது மற்றவர் போல்விரைந் 
தொன்றி யொளிவளையாய் , வீணே பசலை விருந்தாக வுண்ணு 
மென் மெய்யழகே ( 231 ) என்பதில் அழகாக அமைக்கப்பட் 
டிருக்கிறது . தலைவியின் மேனியிலுள்ள மாமைநிறம் பாதிரிப்பூவைப் 
போல இருக்குமென்பது பழ நூற்கருத்து ; அதனையறிந்த இவர் 
அக்கருத்தை , “ தையல்வணம் , சினைப்பா டலத்தின் பழம்பூவ 
தாகிச் சிதைகின்றதே ( 252 ) என்று பொருத்தியுள்ளார் . மகளிர்க்கு 
நாண் சிறந்ததென்பதும் அதனினும் சிறந்தது கற்பென்பதும் இலக் 
கணவரையறை ; அதனை இவர் , " பேணிய வாவியிற் பெற்றிடுந் 
தாயிற் பெரிதெனச்சொல் , 

நாணினு 

நற்பொருள் கற்பாவ 
தேயென்று நங்கையர்க்கே ” ( 328 ) என்பதில் விளக்கியிருக்கிறார் . 
கற்புடைமகளிர் தெய்வத்தையும் தொழாநிலையுடையரென்பதை 
" உரத்திற் சிறந்தொரு தெய்வந் தொழாத வுறுதி ( 347 ) என்பத 
ற் குறிப்பிக்கின்றார் . 


00 


நூல் ஆராய்ச்சி . 


xxi 


9 . 


பழைய உவமைகள் . 


" காந்தங் கண்ட விரும் பென்ன ” ( 12 ) ; 
மீகாமனில்லாத கலம்போல் ( 31 ) ; 
“ நூல்வலைக்கே மதுகைப் புலிதுவக் குண்டென்ன ( 49 ) ; 
சந்திரனைக் கண்டுவந்த சகோரந் தனையொத்ததே " ( 129 ) ; 
“ கடக்கரி தான், உண்டவெள்ளிற்கனிபோல் ( 320 ) ; 
" பாவா யுறுகுழல்போல் ( 353. ) 

10. சிலவகை வழக்குகள் . 
ந்த வீரங்கள் பேசிய வாயைகன் னீரின் விளக்குவையே 
( 48 ) ; 

“ கூட்ட விருப்பமனப் , பூட்டைத் திறந்தினிதாக் காட்டுமா 
லிவர் பூங்கண்களே ( 93 ) ; 

“ இப்பாவி சொன்னசொற் றீங்கும் பொறுத்தொழி யென் 
றனையே " ( 139 ) ; 

" நம் , கருத்தின் முளைத்த வொரு புதவின் றனைகண்டனளே 
(225 ) ; 

பெண்ணாச் சமைத்த வினையே பொல்லாத பெருவினையே 
( 327 ) ; 

சுசியார் வனமும் வனமாஞ் சிவசிவ துன்னிடினே " ( 330. ) 


65 


11. இசை நூற் கருத்துக்கள் . 
அந்தி வந்திடு முன் , செவ்வழி யொன்றுரையீர் " ( 85 ) ; 
" ஒண்குறிஞ்சி , பாடியங் காவிற் பயிலுமின்னார்கள் ( 97 ) ; 

குணக்கிற் புகர்தோன் றளவும் பெருங்குறிஞ்சிப் , பண்ணே 
பெடுத்துப் பகர்ந்துறங் காரிப் பதியவரே " ( 218 ) ; 

இன்மேகராகக் குறிஞ்சியைப் பாடு " ( 410 ) ; 
விறலியிங் கெய்திச் சுருட்டி யெடுக்கும் விதியுளதோ " ( 41 


xxii 


கலைசைக்கோவை . 


12. குறிப்பாற் பொருள் தருவன . 
( 1 ) எழுத்துக்களைப் பற்றிய குறிப்புக்கள் : - அரி ( குதிரை ) யைக் 
கடையிலரிசி ( 156 ) என்றும் , அளி (வண்டு ) யை , இடையிலமளி 
( 269 ) என்றும் , தலையை , முதலில் மதலை ( 414 ) என்றும் , மலையை 
இடையில் மதலை ( 414 ) என்றும் , கவி ( குரங்கை ) யை ‘ இடையற்ற 
கல்வி ( 434 ) என்றும் , கல் ( கற்பாயாக ) என்பதைக் கடையற்ற 
கல்வி (434 ) என்றும் குறிப்பிப்பர் இவ்வாசிரியர் , ‘நடுக்கப்படுபழி 
( 380 ) என்பதனால் பகழியென்பதையும் , இத்தலை சேருங்கல் 
(444 ) என்பதனால் இகலென்பதையும் புலப்படுத்துகின்றார் . 

( 2 ) மாத்திரைக் குறிப்பு: - காவிமலரைச் சொல்லவந்தவர் 
அளவொன் றேறிய கவி ( 210 ) என்று குறிப்பிப்பர். 
3. வெளிப்படை: - ஆடையை 

டுக்குங் கலையென்றும் 
நூல்களை ஓதுங்கலையென்றும் சந்திரகிரணத்தை ஓர் புள்வாய் 
மடுக்குங்கலையென்றும் மானை வலைக்குட் படுக்குங்கலையென்றும் 
புலப்படுத்துவர் ; 82. ஆகாயத்தை அருவான கோவென்றும் தலை 
வனை உருவானகோவென்றும் கூறுவர் ; 158. மலரை அளிசேரல 
ரென்றும் பழிமொழியை அளிசேர்கிலாவலரென்றும் குறிப்பிப் 
பர் ; 244 . 


( 4 ) பிறவகைக் குறிப்புக்கள்: - வேங்கைமரத்தை , தீத்தீண்டு 
கையார் ( 164 ) என்பர் ; இது திணைமாலை நூற்றைம்பதிற் கண்டது . தா 
மரையை ‘ வண்டுகொண்ட நாமங்கொள்போது ( 316 ) என்பர் . 


தலைவன் தலைவியை நினைந்து இரவில் வருதலை விலக்கக் கரு 
திய தோழி அவன்வரும்வழி தீங்குநேருந்தன்மையினதென்ப 
தைச் சொல்லும் பகுதியில் , “ எங்கடவப் பேறான நீவருங் கால் 
வரைத் தேவொன்று பின்றொடர்ந்து , வேறா நிகழ்த்தியதேல் வல்ல 
ளோவுய்ய மென்கொடியே ( 257 ) என்று கூறுவதாக ஆசிரியர் 
அமைத்துள்ளார் . மலையிலுள்ள தெய்வம் அவனுயிரைக் கவர்ந்து 
விடுமென்பது தோழியின்கருத்து ; எனினும் அதனை வாயாற் 
சொல்ல அஞ்சுகின்றாள் . குறிப்பாக வேறாநிகழ்த்தியதேல் என்று 


நூல் ஆராய்ச்சி . 


xxiii 


டுை 


தலைவி 


புலப்படுத்துகின்றாள் . பரத்தையிற் பிரிந்துவந்த தலைவ 

ஊடும்போது தன்பாற் பொருந்துதலை விலக்கி , " என் , 
தலைப்பாலனையுஞ் சவலைய தாக்குதல் தக்கதன்றே " (409 ) என்று 
குறிப்பாற் கூறுகின்றாள் . 


13. யமகம் , திரிபு , எதுகை நயம் . 

ந் நூலுட் பலசெய்யுட்கள் திரிபாகவும் பமகமாகவும் 
அமைந்துள்ளன . அவை எளிதிற் பொருளுணரத்தக்கனவாக 
இருத்தல் இந் நூலாசிரியரின் புலமைத் திறத்தைக் காட்டுகின்றன . 
சிலசில இடங்களில் எதுகையின்பொருட்டு வகையுளியை இவர் 
அமைத்திருக்கின்றார் . 


வழியெதுகைநயம் அமைந்தபாடல்கள் இதில் அங்கங்கே 
காணப்படும் . அவற்றுட் சில வருமாறு : 


" ஆக்கந் திரண்டனும் பாக்கமெங் கேசொலு மாயிழையீர் ..... 
ஏக்கந் தவிர்ந்திரு நோக்கந் தெரிந்தங்க ணேகுதற்கே ( 78 ) ; 


" என்னம் படவுடல் பின்னம்பட " (83. ) 


14. மடக்கு . 


இக் கோவையில் பலவகையான மடக்குக்கள் எடுத்தாளப் 
படுகின்றன : 

: 
" அங்கங் களுக்கணி யங்கங் கணிந்தன னங்கனையாய் ” ( 23 ) ; 

அைவையவங் கட்கிணை யென்ன சொன் னாலு மவை வயவமே 
( 36 ) ; 

" சரமே விழிகுஞ் சரமே தடமுலை தண்சதபத் , திரமே முகஞ் 
சித் திரமே திருவுரு " ( 54) ; 

பிடியே நடைகைப் பிடியே யிடைகுழற் பின்னலரா , மடியே 
வடமும் மடியே ( 57 ) ; 


XXIV 


கலைசைக்கோவை . 


“ நாட்டணி யன்னவர் நாட்டவை நாட்டத்தை நாட்டப்பட் 
டால் ( 58 ) ; 

" மாராய நின்மங்கை மாராயந் தன்னை மருவுகவே ( 68 ) ; 
" வேங்கையின் பால்வந்த தோவொரு வேங்கை ( $ 1 ) ; 
உழையுழை மேயச் சுகஞ் சுகமார " ( 86 ) ; 
தாமரை போன்றுறு தாமரை " ( 90 ) ; 

" பனிப்புறத்தைக் , குஞ்சரத் தோடொரு குஞ்சர மஞ்சி 
( 91 ) ; 

" சுகமே மொழிகிஞ் சுகமே பிதழா சுகம்விழிபன் , னகமே 
மருங்கு னகமே தனதட நன்றி கொன்றார் , அகமே குழன் முண்டக 
மேபொற் பாதம் " ( 98 ) ; 

ஆம்பலி னாம்பற் பிறந்தில " ( 121 ) ; 

செப்பிடிற் சேர்த்துத்தன் செப்பிடு சாந்தமுன் செப்பிடுமே " 
( 124 ) ; 

“ கொள்ளைவெம் மாலை யெழுப்பவிம் மாலை குறுகியதே ” 
( 155 ) ; 

னியார் பிரியி னினியாரைக் காண்பம் " ( 168 ) ; 


16 


16 


" பயந்து , பயந்தந் தவள் கண் விழித்தின் தட்டிப் பயந்தரு 
முன் ( 198 ) ; 

" உழைகொண்ட திங்க ளுழைகொண்டதே " ( 249 ) ; 

" கருந்தும்பி மும்மதங் கார்போற் சொரியக் கருந்தும்பி 
சூழ்ந் , தருந்தும் பொருப்ப ” ( 258 ) ; 

“ கோடைவெங் காலெனக் கோடையின் கால்செல ” . ( 289 ) ; 
" சுசியார் வனமும் வனமாம் ( 330 ) ; 
" ஒருகயந் தள்ளி யொருகயம் வீழ்ந்தெடுத்தோன் ( 345 ) ; 
" பற்பங்கள் பற்பங்களாக வரும்பனியே " ( 445. ) 


நூல் ஆராய்ச்சி . 


XXV 


15. சிலேடை .. 


பலவகையான சிலேடைகளை இதன்பாற் காணலாம் : 


“ மலரைப் பழித்த வடியீர் நுங் கண்ணுக்கொவ் வாமையன் 
றோ , அலரைப் பொருந்தி வெறிகொண்டு வண்டிங் கலைகின்றதே " 
( 11 ) ; 

கடங் காட்டிநிரை , வண்டாடுங் கையிற்கண் வையம் 
படைத்திட்ட வல்லபத்தால் , கொண்டாடு மும்மை விதியென்று 
கூறிக் குவலயமே ( 15 ) ; 

" நன்றா விருந்த துனக்குமுன் சொற்கு நடுவின்மையே 
( 133 ) ; 

"“ அகலிகைக் காசைப்பட் டாயிர மம்பக மம்மகவான் , உக 
லின்மெய் பெற்று வந்தும் " ( 420 ) ; 


13 , 208 , 220 , 343 , 398 - ஆம் செய்யுட்களையும் பார்க்க . 


16. தொனி . 


ஒரு செய்தியைச் சொல்லும்பொழுது வேறொருபொருளும் 
தோற்றும்வண்ணம் அமைந்த செய்யுட்கள் பல : 

" நற்பத்தி யாரங்கொள் பாலிகை சேர்தொண்டை நாட்டணி 
வாய் , உற்பத்தியான நிலா ( 19) ; 


" சிங்கம் பிடிக்கக் கலையுஞ்செங் காந்தளிற் றெய்வவண்டும் , 
தங்கமென் சூதுக்கு வம்பையுங் காருக்குத் தாரையுஞ் சேர்த்து ” 
( 23 ) ; 

“ கொக்குச்சிக் கேறி யிருணிறப் பூங்குயில் கூவினவே ” ( 455 ) ; 

8-10 , 20 , 33 , 42 , 47-8 , 50 , 84-5 , 120 , 164 , 166 , 194 , 
289 - ஆம் செய்யுட்களையும் பார்க்க . 


XXVI 


கலைசைக்கோவை . 


17. வடசொற்களும் தொடர்களும் . 
சில வடசொற்களையும் சொற்றொடர்களையும் திரித்தும் திரி 
யாமலும் இவர் வழங்குவர்: சோத்திரானந்தம் , 79 ; தீற்கம் , 276; 
பற்பங்கள் , 445 ; சரணபத்மங்கள் , 149 ; நவரத்னம் , 149 ; பாதபத் 
மங்கள் , 335 . 


சில தொடர்களைத் தமிழ்முடிபுப்படி அமைப்பார்: 


சிதம்பரவீசர் , 20 ; முதலியன 


18. அரும்பதங்கள் . 


ஆட்டி - பெண் , 342 ; உங்கு , 87 ; உங்கனம் , 28 ; உவள் , 
263 ; காளையம் - போர் , 449 ; சேகு - வைரம் , 12 ; மோய் - தாய் , 
312 ; தங்கச்சி , 417 ; தாரி - வழி , 235 ; பாதை - வழி , 325 . 


19. முருகக்கடவுள்பாலன்பு . 


ந்நூலாசிரியர் முருக்கடவுள்பா லன்புடையவர். அதனைப் 
பின்வரும் செய்யுட்பகுதிகளா லறியலாம் : 


“ திருத் தணியா ரருளென்ன வேதணிப்பா ரண்ண றாபத் 
தையே ” (60); 


" விருப்பொ டருண கிரிநாதரன்று விதம்விதமாய்ப் , பொருப் 
புறை வேலவர் வள்ளியொ டாடிறும் பூதுரைத்த , திருப்புகழ் 
கேட்டறியீரோ ( 96 ) ; 


‘ அங்கதிர் காமத்தன் கைவேற்கண்ணாள் " ( 169 ) ; 


" சண்முகத்தான் றிருமுன் வரங்கிடந் தியான்பெற்ற மொய் 
குழலாள் ” (348. ) 


நூல் ஆராய்ச்சி . 


XXVII 


20. செய்ந்நன்றியறிவு . 


தம்மை ஆதரித்தவர்களிடத்தில் இவருக்குள்ள செய்ந்நன்றி 
யறிவு பின்வருவனவற்றாற் புலப்படும் . 

“ தொட்டிக், கலைக்கே சவன்மெய்ப் புகழ்போல் விளங்குங் 
கதிர்ப்பிறையை ” ( 71 ) ; 


" கலைசைத் தியாகர் தமக்கினிய , வேதா சலத்தின் புகழ் 
போல் விளங்குக வெண்சங்கமே ” ( 293 ) ; 


இத்தகைய செல்வர்கள் நல்லறம் புரிந்து வாழ்ந்து வந்த 
கலைசை இந்நூலாசிரியரால் அறவாணர் வாழுங் கலைசை ( 199 ) 
என்று பாராட்டப்பெறுகின்றது . 


XXVIII 


பிழையுந் திருத்தமும் . 


பக்கம் . 


வரி . 


பிழை . 


திருத்தம் . 


281 


26-7 


சந்தனத்தைப் பூச 
விரும்பியவர் 


} 


மாலைகளை விரும்பியவர் 


77 


15 


வன்சாதரலினின் 


வன்சாரலினின் 


84 


7 


தலைவி அறத்தொடு 

நிற்றல் 


} அறத்தொடுகிற்றல் 


கலைசைக் கோவை . 


காப்பு . 

செங்கழு நீர் விநாயகர் . 
உருக்கோவை யங்கொள் கலைசைத் தியாகரை போர்ந்துரைக்கும் 
திருக்கோவை யான் முழு துந்துறை செய்யத் திகழ்தருமால் 
மருக்கோவை வாயுமை மைந்தன் கலைசையுள் வாரிசனைக் 
தருக்கோவை யாழியன் சூழ்செங் கழுநீர்த் தனிக்கயமே 

நூல் . 
1. கைக்கிளை . 

காட்சி . 
1. திருத்தங்கு பங்கயஞ் செங்கழு நீர் தமிழ் சீதளங்கூர் 

மருத்தங்கு கோங்குசெங் காந்தள் கொண் டற்புத மல்கியொல்கி 
நிருத்தங் குனிக்குங் கலைசைத் தியாகர் நிறையருள்போல் 
உருத்தங்கு தெய்வக்கொடியொன்று தோன்றியொளி கின்றதே . 


குறிப்புரை 


காப்பு . 
உரு - உருவத்தையுடைய , கோ - பூமியை . வையம் கொள் - தேராகக் 
கொண்ட . திருக் கோவையால் - அழகிய கோவையென்னும் பிரபந்தத்தால் , 
துறை - அகப்பொருட்டுறை ; நீர்த்துறையென்பது வேறு பொருள் , மரு - மணம் . 
கோவை வாய் உமை கோகைப்பபழத்தையொத்த சிவந்த வாயையுடைய உமா 
தேவியார் . . 

வாரிசன் - பிரமன் , ஐந்தருக் கோ - இந்திரன் . வை ஆழியன் - 
கூர்மையான சக்கரத்தையுடைய திருமால் . செங்கழுநீர்த தனிக்கயம் - செங்கழு 
நீர்விநாயகர். செங்கழுநீரையுடைய ஒரு குளமானது நான் திறைசெய்யத் 
திகழுமென்பது மற்றொருபொருள் . 


- 


நூல். 


1. இவ்வகை ஏல் ஐந்திணைக்கோவையென்று கூறப்படுவதற்கேற்ப 
முறையே மருதம் , நெய்தல் , முல்லை , பாலை , குறிஞ்சி என்ற ஐந்து நிலத்திற்கு 
முரிய பங்கயம் முதலிய கருப்பொருள்கள் இசசெய்யுளில் வந்தமை காண்க . 


2 


கலைசைக் கோவை , 


2. 


( 
உ 
) 


ஐயம் . 
பொன்னுல கோகம் லாலய மோபொறி வாளரவம் 
மன்னுல கோவிந்த மண்ணுல கோவிசை வல்லவர்வாழ் 
மின்னுல கோதென் கலைசைத் தியாக விமலர்வெற்பில் 
என்னுல கோரு மயல்கூர நின்ற விவரிடமே . 

துணிவு . 
3 . சூடக்கண் டாயடிப் பத்மங்கள் பூவினிற் சூடிய 

வாடக்கண் டாய்வண்டு கூடக்கண் டாயிரு வாட்கணிமை 
ஆடக்கண் டாய்மன மேயிந்தக் கொம்ப பணங்கல்லடீங் 
கோடக்கண் டாளுங் கலைசைத் தியாக ருயர்வரைக்கே . ( ங ) 

குறிப்பறிதல் , 
4. மறுப்புகு தாத கலைசைத் தியாக மணி விருப்பும் 

வெறுப்புமில் லார்க்கருள் வார்வெற்பி லிந்தமின் மெய்பிலெல்லா 
வு றுப்பு மொருதன்மை யாக விருதன்மை யுற் றவிழிக் 
கறுப்பும் வெளுட்பும்வன் னஞ்சோ டமுதத்தைக் காட்டிடுமே . 

2. இயற்கைப்புணர்ச்சி , 

இரந்து பின்னிற்றற்கெண்ணல் . 
5. நலசத் தியர்தென் கலைசா புரியுறை நாதரெல்லாம் 

வலசத் தியாகர் கலசத் தியாகரை மானநெஞ்சே 
சலசத்தி யன்னவர் பின்னின் றிரந்திடிற் றாங்குதனக் 
கலசத் தியாக மிவருந் தருவர் களிப்புறவே . 


2 . கமலாலயமோ 

தாமரை மலராகிய இடமோ. இசைவல்லவர் - கந்தர் 
வர் . என்னுலகோரும் - எத்தசைய உலகத்தினரும் . 

3. பூவினில் - பூசியின்கண் . வாட்கண் இமை ஆட , கொம்பர் - பூங்கொம்பு 
போல்வாள் . அணங்கல்லள் - தெய்வமகளல்லள் ; மானிடமகளேயென்றபடி . 

4 . மறு - குற்றம் . கண்ணின் கறுப்பு நஞ்சையும் வெளுப்பு அமுதத்தை 
யும் காட்டின ; நஞ்சென்றது பொதுநோக்கத்தை ; அமுதமென்றது சிறப்பு 
நோக்கத்தை , 

பி - ம் . “ நஞ்சோ டமுதமுங் காட்டினவே 

5. நல சத்தியர் - நல்ல ஆற்றலையுடையவர் . சத்தி ஆகர் ; சத்தி - உமை . 
கலசத்தியாகர் : இத்தலத்திலுள்ள சிவபெருமான் ; பிரமதேவருக்குக் கலசம் 
கொடுத்தமையின் இத்திருநாமம் வந்ததென்பர் . சலசத்தி - திருமகள் ; சலசம் - 
தாமரைமலர் . தனமாகிய கலசங்கள் , தியாகம் - கொடை . 


கலைசைக் கோவை . 


3 


இரந்து பின்னிலைநிற்றல் . 
6. ஒங்கற் சிலையர் கலைசைத் தியாக ருயர்வரைமேல் 

நீங்கற் கரிய பரிவுட னேநின்ற நேரிழையீர் 
ஈங்கற் புதக்கச் சிளநீரை நீரின் றெமக்களித்துத் 
தாங்கற் கரிய விரகா னலத்தைத் தணித்திடுமே , 


( 
உ 
) 


முன்னிலையாக்கல் . 


7. தொழுதா பிந்திரு நாமங்க ளோ திடுந் தொண்டரைச்சேர் 

பழுதாறு நீக்குங் கலைசைத் தியாகர் பருப்பதத்திப் 
பொழுதாயத் தோடலர் குற்றாட லின்றிப் புரிகுழலீர் 
எழுதாத சித்திரம் போனிற்ற லென்னை யியம்புமினே . 


( 
ங 
) 


வண்டோச்சி மருங்கணைதல் . 
8. செம்பார் களிம்பெனச் சிற்றுயிர் தோறுஞ் செறிந்தமல 

வெம்பாசந் தீர்க்குங் கலைசைத் தியாகர்தம் வெற்பிலிம்மான் 
வம்பாருங் கொம்ப ரிடையரை நீவிர் வருத்தஞ்செய்தே 
ஐம்பால் குடியா விருந்தீ ரறனன் றளிபருக்கே . ( ச ) 


6 . கலைசை : தொட்டிக்கலையென்பதன் மரூஉ , கச்சையுடைய இளநீ 
சென்றது தனங்களை . விரக அனலம்;, அனலம் - தீ . தீயைத் தணிக்க இளநீர் 
தரவேண்டுமென்றது ஒரு நயம் , 


7 , பழுது ஆறும் - உட்பகையாகிய காமம் முதலிய அறுவதைக் குற்றங் 
களையும் , அலர் குற்று - மலர் கொய்து . 


. 


• 8. வம்பாரும் கொம்பர் இடையரை - மணம் நிறைந்த பூங்கொம்பைப் 
போன்ற இடையை, ஐம்பால் குடியா - கூந்தலைக் குடியிடமாகக்கொண்டு . 
அளியர் - வண்டுகள் . பூங்கொம்பை ( க்கைபில் ) உடைய இடைச்சாதியினருக்கு 
வருத்தம் செய்து ( அவர் வைத்திருந்த ) வியப்பைத்தரும் பாலைக்குடித்திருத்தல் 
அன்பையுடையவர்களுக்குத் தர்மமன்று என்பது தொனிப்பொருள். ஐ - வியப்பு . 
அளியர் - அன்பையுடையவர் , 


பி - ம் . அழகன் றளியருக்கே 


4 


கலைசைக் கோவை . 


இதுவுமது . 
9. நீடுபொன் மாடக் கலைசைத் தியாகர் நெடுங்கிரிமேல் 

வாடுலங் காநின்ற கண்மட மாதொரு மாத்திரையில் 
நாடுமற் றல் கிடச் செய்தாறு கால்வள நன்று பெற்றும் 
ஊடுறு மாக்கள் குடியாவிக் கூழை யுவந்தனரே . 


மெய்தொட்டுப் பயிறல் . 


10. விடை 

டையாள ரெங்கள் கலைசைத் தியாகரை மேவுமருள் 
நடையார் பெருநற் றவப்பயன் போல நறுநுதலாள் 
இடையாமந் நூல்கொண் டிசைத்தோதி யத்தமெய் யெய்தப்பெற்றுக் 
கிடையாப் பதங்கள் ேே கைக் கொள்ளக் கிடைத்தது வே . ( ) 


பொய் பாராட்டல் . 


11. பலரைப் புணர்ந்த விருட்பாவை நீத்தருள் பார்ப்பதிகா 

தலரைக் கலைசைத் தியாகேச ரைத்தணந் தாரிற்றெய்வ 
மலரைப் பழித்த வடியீர் நுங் கண்ணுக்கொவ் வாமையன்றோ 
அலரைப் பொருந்தி வெறிகொண்டு வண்டிங் கலைகின்றதே . ( ) 


வாள் துலங்காநின்ற . ஒரு மாத்திரை இல் நாடு - ந B ; என்றது 
இடையை . அல்கிட - குறைய , தங்க . ஆறுகால் - ஆறுபாதத்தையுடைய வண்டு ; 
ஆறும் கால்வாய்களும் , மாக்கள் - வண்டு , மனிதர் . கூழை - கூந்தல் , கூழினை . 
ஒருமாத்திரைப்பொழுதில் நாட்டினைத் தம்பால் கொண்டு , அதிலுள்ள ஆறுகளா 
லும் கால்வாய்களாலும் உண்டாகும் வளத்தைப் பெற்றிருந்தும் மனிதர்கள் 
கூழை விரும்பினர் ; இஃது என்ன வியப்பென்பது தொனிப்பொருள் . 


10 . இடையாகிய அந்த நூலைச்கொண்டு , ஒதி - கூந்தல் , படித்து , 
அத்தம் - கை , பொருள் . மெய் - உடம்பு , உண்மை , பதங்கள் - அடிகள் , பதவி 
கள் . நூலைக்கொண்டு படித்து ஓதி அதன் பொருளால் உண்மையை அடையப் 
பெற்றுக் கிடைத்தற்கரிய பதவிகள் அடைந்தேனென்பது தொனிப்பொருள் . 


இருட்பாவை . ஆணவமலமாகிய ஒருமங்கையை . நீத்தருள் - நீக்கி 
யருள்கின்ற. தணந்தாரில் - பிரிந்தவர்களைப்போல . தெய்வமலரை - தாமரை 
மலரை ; சடவுளொண்பூ " ( பெரும்பாண் , 290. ) அலரை - பூவை , பழி 
மொழியை, வெறி - வாசனையை , பித்தினை , 


கலைசைக் கோவை . 


5 


இடம்பெற்றுத்தழால் . 
12. சேகாந் தருக்கள் புறஞ்சூழ் கலைசைத் தியாகர்வெற்பில் 

நீகாந்தங் கண்ட விரும்பென்ன வீர்த்தென்னை நிற்கையினால் 
ஏகாந்த மான விடமிஃ தன்றிமற் றில்லை நல்லாய் 
யோகாந்த மான சுகமாரு தற்கிடை யூறில்லையே . ( அ 

வழிபாடு மறுத்தல் . 
13 . தளவேந்தர் வாழுங் கலைசைத் தியாகர் தரணியிற்குக் 

தளவேரி யந்தொடை தாழவென் னாண முன் றன்னிடத்தே 
தளவேய்ந் தனனிறை கற்புற் றவர்க்கொரு தாழ்வுளதோ 
தளவே யொதுங்கத் தனியிடந் தாதமி யேன்றனக்கே . 

இடையூறு கிளத்தல் . 
14. நடங்காட்டு மெங்கள் சிதம்பர வீசர் நளினமலர்த் 

தடங்காட்டுந் தொட்டிக் கலைபனை யீமிர் தத்தை முத்ழ 
வடங்காட் டியதன மந்தரங் காட்டிமை தீட்டுகண்கள் 
விடங்காட்டு மத்தியென் றோமறைத் தீரிரு மென்கை கொண்டே , ( ) 

இதுவுமது . 
15. செண்டாடு மால்விடை யூருங் கலைசைத் தியாகர் வெற்பில் 

கண்டாடு மின்சொற் கனியித ழீர்கடங் காட்டி நிரை 
வண்டாடுங் கையிற்கண் வையம் படைத்திட்ட வல்லபத்தால் 
கொண்டாடு மும்மை விதியென்று கூறிக் குவலயமே . ( கக ) 


12 , சேது - வைரம் . யோகாந்தமான சுகம் - யோகமுடிவிலுள்ள இன் 
ப ; யோகம் : சிலேடை , 

13. தளவேந்தர் - படைகளை புடைய அரசர் . குந்தள ( வரி அம் தொடை 
- கூந்தலிலுள்ள தேனையுடைய அழகிய மாலை . எனது நாணம் தள்ள . எய்ந்த 
னன் . பொருந்தினேன் . தளவே - முல்லைக்கொடியே . 

14. முத்துவடத்திற்கு அமிர்தம் உவமை . தனமாகிய மந்தரம் . அத்தி - 
கடல் . 

செண்டாடும் மால்விடை : " செண்டாடும் விடையாய் " ( தே . ) கண்டு 
- கற்கண்டு . தனமாகிய குடம் , கலசம , வண்டு 

கண் வையம் 
படைத்திட்ட - கண்ணாகிய கூர்மையையுடைய அம்பை மறைத்த , இடத்தை 
யுடைய பூமியைப் படைத்த , வல்லபம் - ஆற்றல் , விதி - பிரமன் , குவலயம் 
கூறிக் கொண்டாடும் , 


15 . 


வளை . 


கடம் 


. 


கலைசைக் கோவை , 


நீடுநினைந்திரங்கல் . 


16 , வாது வராலொடு செய்பதத் தீரகழ் வாய்நின்றும்பல் 

வாதுவ ரீர்க்குங் கலைசைத் தியாகர் வரையினிலோ 
வாது வருத்து மலரம்பி னானையும் வாட்டங்கண்டு 
வாதுவர் வாயமிர் தந்துவ்வென் றென்று வழங்குவதே . ( கஉ ) 


மறுத்தெதிர்கோடல் . 


17. வீணைக் கரத்தர் கலைசைத் தியாகர் விதித்தவருள் 

ஆணைக் கடங்குமல் லாது நம் மன்பர்தம் மாசையென்னும் 
கோணைக் களிறு மதமிதந் தாலச்சங் கொள்ளையிட்டென் 
நாணைக் கவளங்கொள்ளாமல் விடாதினி நன்னெஞ்சமே . ககூ ) 


வறிதுநகைதோற்றல் . 


18. தொகைக்கிடந் தந்தவென் சஞ்சிதக் குன்றறத் தூளிசெய்து 

வகைக்கிடந் தந்த கலைசைத் தியாகரை வாழ்த்தலின்றிப் 
பகைக்கிடந் தந்தவ ரிற்றென்ன நாணறல் பார்த்தென் செவ்வாய் 
நகைக்கிடந் தந்த தினியார்க்கு நல் 

து நகைக்கிடமே . ( கச ) 


16 , வரால் - ஒருவகைமீன் , அகழ் - அகழி . உம்பல் வாது உர் ஈர்க்கும் - 
யானைகளைப் பாகர் இழக்கும். வரையினில் ஓவாது , மலரம்பினான் மன் 
மதன் . வருவாயாச . அமிர்தம் து ; து 

உண்க. 

வழங்குவது என்று . 


- 


வா 


பி - ம் . வராலொடு செய்புங்கண்ணீர் 


17 . வீணைக்கரத்தர் : " எம்மிறை நல்வீணை வாசிக்குமே ( தே . ) கோணை : 
கோண் - வலி ; ஐ . சாரியை ; " கோணைக்களிற்றுக் கொடித்தேர் சீவக . 28 . 


18. சஞ்சிதக்குன்று அற - சஞ்சித வினைகளாகிய மலை அற்றுப்போகும் 
படி , செய்து உவகைக்கு இடம் தந்த . இற்றென்ன - அறிந்தாற்போல . நாண் - 
நாணம் , இனியர்க்கும் நகைக்கு இடம் நல்கும் . 


கலைசைக் கோவை . 


7 


முறுவற்குறிப்புணர்தல் . 


19 , சிற்பத்திற் செய்தபொன் மாடக் கலைசைத் தியாகர்வெற்பில் 

கற்பத்தின் மேவிய காரிகை யார்மெச்சுங் காரிகையார். 
நற்பத்தி யாரங்கொள் பாலிகை சேர்தொண்டை நாட்டணிவாய் 
உற்பத்தியான நிலாவுள்ள மேநம்மை யுய்விக்குமே , 


முயங்குதலுறுத்தல் . 


20. செறியும் பசும்பொழில் சூழ்தென் கலைசையிற் செங்கைம் 

மழு 
மறியுஞ் சுமந்த சிதம்பர வீசர் வரைமின்மெய்யம் 
முறியுந் தனங்களுந் தானே தான் முறை யென்றளிக்கக் 
குறியுங் குணங்களு நான்கண்டு தோய்தரக் கூடியதே ( கச ) 


புணர்ச்சியின் மகிழ்தல் . 


21. சீரின் பாப்புடை யார்வாழ் கலைசைத் தியாகர்வெற்பில் 
பாரின்பஞ் சிற்றின்ப மென்பா வரவர் பக்குவத்தால் 

ரின்ப விம்ப விவளித மூறலை யுற்றருந்தப் 
பேரின்ப மாகப்பெற் றேனினி யேதொரு பேரின்பமே . 


( சஎ ) 


19. சிற்பத்தில் - சிற்ப நூல் விதிப்படி . கற்பம் - தேவலோகம் . காரிகை 
யார் - அரம்பைமகளிர் , அழகையுடைய தலைவி . பத்தி ஆரம் - வரிசையாகிய 
முத்துக்களை ; என்றது பற்களை , பாலிகை - உதடு , தொண்டைநாட்டு அணி 
வாய் - கொவ்வைக் கனியை உவமையாக நாட்டும் அழகிய வாய் . நிலா வென் 
றது புன்சிரிப்பின் வெள்ளொளியை . 

அன்பையுடையவர்களை அழகாகக் 
கொண்ட , பாலாறு சேரப்பெற்ற தொண்டை நாடு என்பது மற்றொருபொருள் . 
பத்தியார் அம் கொள் ; ப : லிகை - பாலாறு . 


20. மெய்யா முறி - உடம்பாகிய தளிர் ; உண்மையாகிய ஆவணவோலை . 
தனங்கள் - கொங்கைகள் , பொருள்கள் , மின் கூடியது ; மின்னென்றது தலைவி 


யை . 


21. பாரின்பத்தை , அவரவர் பக்குவத்தால் சிற்றின்பம் என்பார் , விம்பம் 
கொவ்வைக்கனி . 


8 


கலைசைக் கோவை , 


புகழ்தல் . 
22. தேவாதி தேவர் கலைசைத் தியாகர் சிலம்பின் மின்னார் 

மாவார் படலையங் கூந்தற் குடைந்து மருவுகொன்றை 
தாவாத கொம்பெனுங் கையா லடியுறை தன்றலையில் 
பூவாய செம்பொன் சொரிந்து கண் மாரி பொழிகின்றதே , (கஅ ) 


ஏற்புறவணிதல் . 
23. சிங்கம் பிடிக்கக் கலையுஞ்செங் காந்தளிற் றெய்வவண்டும் 

தங்கமென் சூதுக்கு வம்பையுங் காருக்குத் தாரையுஞ்சேர்த் 
தங்கங் களுக்கணி யங்கங் கணிந்தன னங்கனையாய் 
பங்கங்க டீர்க்குங் கலைசைத் தியாகர் பணியென்னவே . 


( 
ககூ 
) 


கக 


3. வன்புறை 


அணிந்துழிநாணியதுணர்ந்துதெளிவித்தல் . 
24. திரணம் பெறாவிந்தச் சிற்றடி யேற்குச் சிலம்பணிபொற் 

சரணங்க ணல்குங் கலைசைத் தியாகர் சயிலத்திலா 
பரணக் கொடியிடை நாணியஞ் சேலுன் பருவத்தந்தக் 
கரணங்க ளொப்பவ ரொப்பனை யேயென்றன் கைப்பணியே . ( க ) 


22. மா - வண்டு, படலை - மாலை . அடி உறை - காணிக்கையாக . கண்மாரி 
- கள்ளாகியமழை ; கண்ணீராகிய மழை . கொன்றைக்காய் கூந்தலுக்கு உவமை 
கூறப்படும் ; “ மகளிர் , சதுப்பிற் றோன்றும் புதுப்பூங் கொன்றை ” குறுநீ . 21 . 


23 . 


சிங்கமென்றது இடையை . கலை ஆடை , கலைமான் . காந்தளென் 
றது கையை . 

வண்டு - வளை , வண்டு . சூதென்றது தனங்களை , வம்பு - கச்ச , 
சண்டை . காரென்றது கூந்தலை . தாரை - மாலையை , மழைத்தாரையை . அங் 
கங்கு அணிந்தனன் . முன்னிரண்டடிகளிலுள்ள வேறுபொருள் அறிதற்பாலது . 


24 , திரணம் பெறா- துரும்பளவும் பற்றாத . ஆபரணத்தையுடைய . கொடி 
யிடை : அன்மொழித்தொகை ; விளி . உன் பருவத்தையுடைய உன் அந்தக்கா 
ணங்களை ஒப்பவரென்றது தோழியரை . ஒப்பனை - அலங்காரம் , 


கலைசைக் கோவை . 


A 
P 


பெருநயப்புரைத்தல் , 
25. சுத்தங் கொடுக்குங் கலைசைத் தியாகர் சுடர்க்கிரிமேல் 

சத்தங் கொடுக்குந் தடத்தில்வண் டேகொங்கு தங்கலங்கற் 
கொத்தங் கொடுக்குங் குழலாள் வதனக் குமுதமென 
முத்தக் கொடுக்குங் குமுதமுண் டோசொலு முன்னர்வந்தே. ( ) 

தெய்வத்திறம் பேசல் . 
26. அன்னையொப்பான கலைசைத் தியாக ரருளுந்தியீன் 

மின்னைமின் னாழிகொண் மேகத்தி னாகத்தின் விட்டது போல் 
உன்னையு மென்னையு மொன்றாகக் கூட்டிய வூழிருக்க 
என்னை கொ னீ தளர்ந் தேங்கிமை யாப்ப திளங்கொடியே . { B ) 

பிரியேனென்றல் . 
27 . காதார் குழையர் கலைசைத் தியாகர் கயிலைவெற்பில் 

போதாருங் காவைப் பிரிந்தஞ் சிறைத்தும்பி போகலுண்டோ 
ஆதார நீநிறை யாதேய மாகி யமைந்தனனால் 
நீதா னிரங்கலை நான்பிரி யேனென்று நேரிழையே . 

பிரிந்துவருகென்றல் . 
28. அருக்கத்தி பூண்ட கலைசைத் தியாகர்த மன்பருள்ளத் 

இருக்கத்தி னுக்குட னேவால் போலகன் றுக்கனம்போய் 
மருக்கத்தி கைக்குழ லாயிங்கு நின்று வகையுடன் கொய் 
குருக்கத்தி மென்றளிர் வாடுமுன் னான்வந்து கூடுவனே . ( ரு ) 


25. சுத்தம் - முத்தி . வதனக் குமுதமென்றது வாயை . 

26. உந்தி ஈன் மின்னை - கடல்பெற்ற திருமகளை . யின் ஆழி கொள்மேகம் 
- திருமால் ; ஆழி - சக்கரம் , அருள் விட்டது போல் , மையாப்பது - மயங்குவது ; 
" மலர்காணின் மையாத்தி நெஞ்சே " ( திருக்குறள் , 1112 ) ; " கூத்தவை 
யேத்துங் கொடித்தேரான் கூடியபின் , வேத்தவையுண் மையாக்கும் வேந்து 
பு , வே . 201 . 

27. தும்பி - வண்டின்சாதிபுட் சிறந்தது . 

23. அருக்கு - எருக்கம்பூ . அத்தி - எலும்பு . உருக்கம் - நெகிழ்ச்சி ; 
நெக்கு நெக்கு நினைபவர் நெஞ்சுளே , புக்கு நிற்கும் பொன்னார் சடைப் புண்ணி 
யன் " ( தே .) மருகத்திகை * மணமுடைய மலர்மாலை , 


10 


கலைசைக் கோவை . 


இடமணித்தென்றல் . 
29. சம்மூர்கண் காட்டல் கலசத் தியாகர் கலைசையன்னீர் 

எம்மூர்ச் சிகர நிரைக்கோ புரங்க ளிடைப்பதித்த 
அம்மூருஞ் செக்கர் நிறமாணிக் கத்தி னடரொளிபாய்ந் 
தும்மூர்வரைப்புறம் பொற்கொண்டல்போலென்றுமூர் தருமே. ( ) 


இதுவுமது . 
30. தகட்டிதழ்க் கொன்றைக் கலசத் தியாகர் தடங்கலைசை 

முகட்டெழின் மாளிகை யெம்மூர் மலர்ப்பட்ட மொய்த்து லவும் 
பகட்டின நாளுமும் மூவரைச் சாரற் பசுந்தினை பேய்ர் 
தகட்டினைச் சாய்த்து வருமா லயர்வுற லாரணங்கே . 


( எ ) 


4. தெளிவு. 
31. சாமனைக் காய்ந்த கலைசைக் தியாசரைக் கைதொழும் 

காமனில் லாத கலம் போலேன் னுள்ளங் கலங்கிமயம் 
காமானன் னீதியிற் றேற்றி வைத் நங்கெனக் கற்பமுறம் 
காமனை யொப்பவ செங்ககன் றாலுமென் கண்ண பசே . 


( ) 


5. பிரிவுழிகிழ்ச்சி . 
செல்லுங்கிழத்தி செலவுகண்டு உளத்தொடு சொல்லல் . 
32. சூடகக் காந்தண்மைக் கூந்தலங் கேந்தமின் சூழ்ந்தவிரும் 

பாடகக் கால்கண்கண் முன்பின் பெயர் தரப் பையநெஞ்சே 


29 . கம் ஊர் கண் காட்டல் ; கம் - நீர் ; காட்டல் - காட்டாதே ; அழாதே 
யென் றபடி . சிகரம் - கலசஸ்தூபி . அம் ஊரும் - அழகு பாவிய . 

30. தகடு - பொற்றகடு , பட்டம் - ஒன் பகட்டு இனம் - எருமைக் 
கூட்டம் . அகட்டினை - வயிற்றை, 

மீகாமன் இல்லாத கலம் - மாலுமி இல்லாத கப்பல் , மயங்காமல் நன் 
னீதியில் , கற்பம் - தேவலோகம் . சாமன் - இந்திரன் ; சா - கற்பக தரு ; " காம 
னத்தால் விழவூதி " திருவரங்கத், 70 . 

32. சூடகம் - வளை. காந்தளென்றது கையை . படகம் - ஒரு வகைக் 
காலணி . கால்கள் முன்னும் கண்டர் பின்னும் பெயர் தா ; நிரனிறை . 


கலைசைக் கோவை . 


நாடகத் தேவர் கலைசைத் தியாகர்த நாகத்தின் மேல் 
ஆடகப் பூங்கொம்பர் போற்செல்லு மானம தாருயிரே . 


( க ) 


பாகனொடுசொல்லல் . 
33. வைப்பார் வையிற்சகி மார்வால் பார்த்தருள் வள்ளுவர் சொல் 

முப்பாலும் பார்ப்பவர் போனான்கு பாலும் முறைபுறப்பார்த் 
தப்பார் சடையர் கலைசைத் தியாக ரருளினுக்கே 
ஒப்பாக வொல்குதல் காண்வல வாவென் னுயிர்க்குயிரே . ( உ ) 

6. பிரிவுழிக் கலங்கல் . 
ஆயவெள்ளம் வழிபடக் கண்டிது மாயமோ வென்றல் . 
31. காயவெள் ளங்கொள் கலசத் தியாகர் கலைசையன்னார் 

ஆயவெள் ளந்தொழ வார்தி 3 வோலக்க வாக்கங்கண்டால் - 
மாயவெள் ளத்தது மோகினி யோவிவ் வடிவெடுத்தென் 
நெயவெள் ளங்கொண் மனம்போல வந்திங்கு நேர்பட்டதே . ( க ) 

வாயில்பெற்று உய்தல் . 
35. சோடும் வேணிக் கலைசைத் தியாகர் முன் னேர்ந்தவில்வேள் 

போராட னீக்கவொர் தூதுபெற் றாமுய்ந்து போதிநெஞ்சே 
தாராடு குந்தளத் தார்விழி வண்டு தனக்கினிய 
ஓா யிழைமுகச் செந்தா மரையுற் றுலாவருமே . 

( 


( 
உ 
) 


நாடகம் 


. 


நடனம் , 


நாகம் 


- 


மலை . 


33 . 


வை - கூர்மை , முப்பால் - திருக்குறள் . நான்கு பாலும் - நான்கு 
பக்கங்களையும் ; அறம் முதலிய நான்கு பகுதிகளுமென்பது மற்றொரு பொருள் . 
அப்பு - நீர் ; ஆகாயகங்கை . 

34 . காய வெள்ளம் - ஆகாய கங்கை , தொழ ஆர் - தொழும்படி தங்கிய . 
திருவோலக்க ஆக்கம் - பலரும் காண வீற்றிருத்தலை, மாயவெள்ளத்தது . மிக்க 
மயக்கத்தைத்தருவது ; வெள்ளம் - மிகுதி , 

35. குந்தனத்தார் - கூந்தலையுடையார் , வண்டு உலாவருமென்க, தலைவி 
கண்கள் உயிர்ப்பங்கியை நோக்குகின்றன . அப் பாங்கியால் நாம் தலை வியை 
இனி அடையலாமென்பது கருத்து . 


கலைசைக் கோவை . 


பண்புபாராட்டல் . 
36. சிவையொரு பாகர் கலைசைத் தியாகர் சிலம்பிலிம்மான் 

சுவைதரு கொங்கை யிள தீர்க ளாமெனிற் சொல்லிள நீர்க் 
குவைகச் சிடாதிடை நூலெனி லையங் கொடாது மற்றை 
அவையவங் கட்கிணை யென்ன சொன்னாலு மவையவமே . ( ங) 


பயந்தோர்ப்பழிச்சல் . 


37. இக்கோ விருந்த புரத்துத் தியாகர் தம் மின்னருள்போல் 

அக்கோலங் காட்டி யளித்தவென் னாவியை யன்று தந்த 
தக்கோ ரிருவரும் வாழிய ரோதருத் தாழவட 
திக்கோனெண் ணத்தழைந் திக்கோ வுளமட்டுஞ் சித்திபெற்றே : 


கண்படை பெறாது கங்குல்நோதல் . 
33. நாதஞ்செய் பாதர் கலைசைத் தியாகரை நண்ணினர்போல் 

பேதஞ்செ யாதவ ளென்னைக் கலந்து பிரிந்து வேள் 
போதஞ்செய் வானுற வுள்ளேறும் வெப்பம் புறங்கொடுப்பச் 
சீதஞ்செய் யாதென் பனிநீர் பெய் யாமந்திரம் பெற்றுமே . 


36 . 


சிவை 

மான் போன்ற தலைவியின் . கச்சு - வார் . ஐயம் . 
சந்தேசம் . அவையவம் - உறுப்புக்கள் , அவை வீண் , " கச்சுக் கிடக்கினுத்தித் 
திச்சுக் கிடக்குமிரு கொங்கையாள் குறலக்குறவஞ்சி , 9 . 


37. கோவிருந்தபுரம் - தொட்டிக்கலை . அக்கோலம் - அழகிய கோலம் ; 
அ - அழகு . ஆவியென்றது தலைவியை . இருவர் - தலைவியின் தாய் தந்தையர் . 
தாழ - பணிகேட்ப . வடதிக்கோன் - குபேரன் , இக்கோ - இந்தப் பூமி . 


38. நாதம் - ஒலி ; இங்கே சிலம்பொலி , வேள் - காமன் . போது அஞ்சு 
எய்வான் உற - ஐந்து மலாம்புகளை எய்தற்கு வா . உள் ஏறும் வெப்பம் - காம 
வெப்பம் . பனிநீர் பெய் யாமம் திரம் பெற்றும் - பனிநீரைப் பெய்கின்ற யாமம் 
நிலைபெற்றும் ; காலம் குறிஞ்ரிக்குரிய கூதிராதலின் பனிநீர்பெய் யாமமென் 
றார் . 


கசைக் கோவை . 


13 


7. இடந்தலைப்பாடு. 

தந்த தெய்வந் தருமெனச் சேறல் . 
39. ஒன்றுந் தராதவ ரென்றுந் தராரிவ் வுலகிலெல்லாம் 

என் றுந் தருபவ ரின்றுந் தருவர்நெஞ் சேயிமையோர் 
துன்றுங் கலைசைத் தியாகேசர் வெற்பிளஞ் சோலையின் வாய்ச் 
சென்றுமின் றுந்தரு முன்னவளைத்தந்த தெய்வமதே . ( க ) 

முந்துறக் காண்டல் , 
40. தண்ணுரு வாயுமிவ் வாயத்தி னீங்குஞ் சதுரரிற்றீர்ந் 

தெண்ணுரு வான கலைசைச் சிதம்பர வீசரிடக் 
கண்ணுரு வாமுக முத்தாட வந்திந்தக் காவின் மலர்ப் 
பெண்ணுரு வாய்நின்ற தாற்பண்டு நான்செய் பெருந்தவமே ( ) 

முயங்கல் . 
41. நிதிவாய்த்த செல்வக் கலைசைத் தியாகர் நெறியினிற்கும் 

விதிவாய்த் திலர் குறை வென்னச்சின் னாள்கலை வீறுகுன்று 
மதிவா யமுதுண் புலவோர்க் கிவண்முக மாமதியிற் 
பதிவா யமிர்தம் பருகுமென் போலின்று பாக்கியமே . 

( ங ) 
புகழ்தல் . 
42. சேணுற்ற மாடங்கள் சூழ்தென் கலைசைத் தியாகர் வெற்பில் 

எணுற்ற கற்புடை யாடன் புருவத் தெழிற்குடைந்து 
மாணுற்ற வேணுத்தன் கண்ணம் பொழுக வணக்கஞ்செய்து 
நாணுற்று நின்றிடு மால்பிடிப் பார்கையி னாடொறுமே . 


39. சென்றும் என்பது செல்வோம் என்னும் பொருள்பட இங்கே 
அமைக்கப்பட்டதுபோலும் . 

40. தண் உரு - மெல்லிய உருவம் . எண் உரு - அஷ்டமூர்த்தம் . இடக் 
கண்ணென்றது சந்திரனை , முத்தென்றது வேர்வையை , 

41 , புலவோர்க்கு - தேவர்க்கு , புலவோர்க்குப் பாக்கியம் இன்று . 
42 . 

நிலைபேறு . வேணு - மூங்கில் , தன் கண் அம்பு ஒழுக - 
தன்னிடத்தில் பாணங்கள் செல்ல , தன் கண்ணீர் ஒழுக ; அம்பு * பணம் , நீர் , 
வணக்கம் செய்து - வளைந்து , பணிந்து , 

நாணி , நாணம் . 


எண் 


நாண் 


me 


கலைசைக் கோவை . 


ஆயத்துய்த்தல் . 
43 , கல்லார வாவிக் கலைசைத் தியாகர் கனகிரி மேல் 

எல்லா மணிகளுக் குஞ்சிறப் பாய்விலை பிட்டறியா 
வில்லார் கதிர்விடு மாணிக்கம் போல விளங்கியுன்றன் 
நல்லாயத் தோடிடை யில்லாத வொண்ணுத னண்ணுகவே . ( ரு ) 


8. பாங்கற்கூட்டம் . 

தலைவன் பாங்கனைச் சார்தல் . 
44. இந்து றை மாடக் கலைசைத் தியாகரை யேத்தலர்போல் 

நைந்து நைக் தேங்கனெஞ் சேநந்த நண்பனை நண்ணி வருத் 
தந்துடை யாயென்றித் தன்மை சொன் னாற்சுத்த தத்துவங்கள் 
ஐந்து முபகரித் தாற்போலு மானந்த மாக்குவனே . (க ) 


பாங்கன் தலைவனை உற்றது வினாதல் . 
45. வளைத்தனை யோபல மாமுனி மாற்றலர் மாய்ந்திடப் போர் 

விளைத்தனை யோவன்றிக் கொத்துறு முத்தமிழ் வேலையின் வாய்த் 
திளைத்தனை யோதென் கலைசைத் தியாகர் சிலர்பன்னதோள் 
இளைத்தனை யோவின்தன் னே பறை வாபென் னிறையவனே. ( 2 ) 


தலைவன் உற்றதுரைத்தல் , 
47. நெருங்கலை வாரிநஞ்சுண்ட திபாகர் நெடுங்கலைக்கை 

தருங்கலை வாசி நிரம்பிய வென்மதி தண்ணறுங்கா 


43 . கல்லாரம் - செங்கழுநீர் . 
44. இந்து - சந்திரன் . ஏங்கல் - எல்கதே. வருத்தத்தைத் துடைப்பாய் . 

45. முனி - வில் . கொத்துறு முத்தமிழ் ; கோக்குத் தமிழ்க்கொத் 
தனைத்தும் வாழி " ( தக்க . 814 ) ; “ தமிழ்க் கொத்தினாலே " , " செழுந்தமிழ்க் 
கொத்து " (திருவால கடவுள் . 17 ; 18 : 7 ) . இளைத்தனையோ: ஓ : இரக்கக் 
குறிப்பு . முதலிலுள்ள மூன்று ஓகாரங்களும் வினா. 
46 , பாரி - கடல், 

மதி - அறிவு. 


கலைசைக் கோவை . 


15 


வருங்கலை வாரி னகிலமின் னார் முகில் வாயொளிப்ப 
ஒருங்கலை வாரித யத்தினுற் றேனண்ப வோர்ந்து கொள்ளே . 


கற்றறி பாங்கன் கழறல் . 


47. சீதக் கமலத் தடஞ்சூழ் கலைசைத் தியாகாருள் 

வேதக் கடலி னெறியறி வேந்தற்கும் வேந்தவொரு 
மாதக் கவலையுற் றேனென்று தேம்பிமெய் வாடன்மிக 
நோதக்க தாலிது வோதிட்ப மானநின் னுண்ணறிவே . 


( * ) 


கிழவோன் கழற்றெதிர் மறுத்தல் . 
43. காரங் கிரீவர் கலசத் தியாகர் கலைசையன்னார் 

ஆரங்கொள் வாயி னமிர்தமு மூரு வம்பையும்பொற் 
றேரங்க மோங்கு சுவர்க்கமுங் காணிற் சிலதவிந்த 
வீரங்கள் பேசிய வாபைதன் னீரின் விளக்குவையே . 


கலை வாரின் நலம் - கலையையும் வாரையும் அணிந்த தனங்களையுடைய . 
மின்னார் - தலைவி . முகிலென்றது கூந்தலை ; தலைக்கேறு தொங்கலிற் கட்டுண்டு 
( 49 ) என்பர் பின் . மதி மின்னார் முகில்லாய் ஒளிப்ப என்றது ஒரு நயம் . 
அலைவு ஆர் இதயத்தின் உற்றேன் - அலைதல் நிறைந்த உள்ளத்தோடும் வர் 
தேன் . 

47. ஒரு மாதினது கண்ணாகிய வலை; அக்கம் - கண் . ஒரு மாசக்கவலை 
யென்பது மற்றொரு பொருள் . வாடல் - வாடுதல் . நோதக்கது - நோவத்தக்கது . 

பிடம் . மெய் வாடிமிக 

48. கிரீவர் - கழுத்தையுடையவர் . ஆரம் - முத்து ; என்றது பற்களை . 
ஊரு அரம்பை - துடையாகிய வாழை . பொற்றே சங்கம் - ரதாங்கம் ( சக்கரம் ); 
என்றது சக்கராயுதத்தை , சக்கராயுதம் முகத்திற்கு உவமைகூறப்படும் ; " தண்டு 
தோள்வளை சழுத்து முதல் சாபம் விழிவாள் சக்ர மானன மெனத்தேவர் தானவர் 
களைப் , பண்டு நீரமு தருத்து முரு வத்திலிவையே பஞ்ச வாயுதமு மல்ல திவை 
யென்ன படையே " ( 713 ) என்னும் தக்கயாகப் பாணித் தாழிசையில் மோ 
கினியின் முகத்திற்குச் சக்காம் உவமையாகக் கூறப்பெற்றிருத்தல் காண்க . 
சுவர்க்கம் - தனங்கள் . சிலத - தோழனே . அமிர்தத்தையும் ஊர்வசியையும் 
சுவர்க்கலோகத்தையும் கண்டாலென்பது மற்றொரு பொருள் ; ஊரு அரம்பை , 
துடையிற்றோன் றிய தெய்வமகளாகிய ஊர்வசி , 


16 


கலைசைக் கோவை . 


கிழவோற் பழித்தல் . 
49. விலைக்கே யெனைக்கொள் கலைசைத் தியாகர்வில் வெற்பொரு நூல் 

வலைக்கே மதுகைப் புலி துவக் குண்டென்ன மாதொருத்தி 
தலைக்கேறு தொங்கலிற் கட்டுண்டு நெஞ்சந் தளர்ந்தனை நன் 
னிலைக்கே ழுலகினு மொப்பின்றி நின்ற நெடுந்தகையே . ( ஈ ) 


கிழவோன் வேட்கைதாங்கற்கருமை சாற்றல் . 


50. திடத்தாய் சிலத கலைசைத் தியாகர் செழுஞ்சிலம்பின் 

இடத்தா ரணங்கென் னறிவாம் பயமுற்று மேந்து தனக் 
குடத்தான் முகந்துண்ண வற்றிய நானந்தக் கொம்பர்கடி 
தடத்தாடி னாலன்றி யாறாதென் காமத் தழலிதுவே . 


(எ ) 


பாங்கன் தன்மனத்தழுங்கல் . 
51. மைத்தோ தி வில்லர் கலைசைத் திபாகர் வளர்சடைமேல் 

இந்தோவில் லோ நுத றந்தோமின் னோவிடை யென்னுயிர்க்குப் 
பந்தோவெற் போதன நந்தோ மிடறென்று பன்னிப்பன்னி 
அந்தோ புலம்புறு மாலண்ணன் மொய்ம்பெங் கடங்கியத. ( 4 ) 


பாங்கன் தலைவனோடழுங்கல் . 
52. ஆளா வெனைக்கொள் கலைசைத் தியாகரை யாதரியார் 

தோளாச் சுரைபுரை காதிற் புகாதசொற் போலவென்சொல் 
கேளா தொழித்தது மென்றீ வினைப்பயன் கேழின்மன்னா 
தாளார மேருத் தளர்ந்தா லெவரிக்குக் தாங்குவரே. ( சு ) 


49 . 


மதுகை 


வலி . 


தொங்கல் 


மாலை . 


50. திடத்து ஆய் . பயம் - நீர் . 


உயிரென் 


51 . மைந்து ஓதி - வலியையுடைய மலை . தந்து - நூல் . 
நது தலைவியை. 


52 , தோளாச் சுரை - தொளை பிடாத சுரைக்காய் . கழ் இல் - ஒப்பில்லாத 


கலைசைக் கோவை . 


17 


பாங்கன் எவ்விடத் தெவ்வியற்றென்றல் . 
53. நாலாறு நல்குங் கலைசைத் தியாகர் நன் னாட்டொழுகும் 

பாலாறு வந்திழி நந்திவெற் போகொல்லிப் பண்பயின்று 
காலாறு சுற்றுங் கமலவைப் போவிடங் காவிலுன்பால் 
மாலாறு வைத்தவட் கென்வண்ண மன்ன வழங்கெனக்கே , ( க 0 ) 


தலைவன் அஃது இவ்விடத் திவ்வியற்றென்றல் . 
54. சரமே விழிகுஞ் சரமே தடமுலை தண்சதபத் 

திரமே முகஞ்சித் திரமே திருவுரு சேர்ந்தவர்க்கு 
வாமே யளிக்குங் கலசத் தியாகர்வண் கோவிருந்த 
புரமே யிடமுன்னை நாளென்னை வாழ்வித்த பொற்றொடிக்கே, ( ) 


இறைவனைத் தேற்றல் . 
55. சற்றிடம் யான்சென் றனையாளைக் கண்டுனைச் சார்தருவேன் 

நற்றிடங் கொண்டிங்கு நிற்றிமன் னாமுன்னை நாட்பரவை 
உற்றிடஞ் சென்று கலைசைத் தியாக ருரைத்தருளிச் 
சொற்றிடங்கொண்டுவால்பார்த்து நின்றவன்றொண்டரொத்தே . 


குறிவழிச் சேறல் . 
56. ஆடுங் கொலோசுனை பாடுங் கொலோவிசை யம்மனைபந் 

தாடுங் கொலோமலர் சூடுங் கொலோவகிலாண்டடமுய்ய 
ஆடுங் கருணைக் கலைசைத் தியாக ரசலத்தர்கொண் 
டாடுஞ் சயசிங்கம் வாடும் படி செய் தகன்மயிலே . 


( கங ) 


53 . நாலாறு - நான்குமார்க்கம் ; சரியை முதலியன . காலாறு - வண்டு . 
மாலாறு 

மயக்க வெள்ளத்தை . வண்ணம் - இயல்பு . 


54 . 


சரம் - அம்பு . சதபத்திரம் - தாமரைமலர் . 


55. சற்று இடம் - சிறிது தூரம் . நல் திடம் . பாவை - 

பாவைநாய்ச்சி 
யார் . உற்ற இடம் . வன்றொண்டர் - சுந்தர மூர்த்திநாயனார் , 


56 . 


சயசிங்கமென்றது தலைவனை . 


பி - ம் . வாடும் படி செய் தகன்றவரே 

3 


18 


கலைசைக் கோவை , 


இறைவியைக் காண்டல் . 
57. பிடியே நடைகைப் பிடியே யிடைகுழற் பின்னலா 

மடியே வடமும் மடியே யதிலுண்டு மைக்கணஞ்சேல் 
அடியேனை யாளுங் கலைசைத் தியாகர் வெற் பண்ணல்சொன்ன 
படியே தெரிசித்த லாலிவ ளேயந்தப் பைங்கொடியே . ( கச ) 

இகழ்ந்ததற் கிரங்கல் . 
58. ஈட்டற மோங்கிட வேந்து நம் வேந்த ரெறிதிரைநீர்க் 

கோட்டகஞ் சூழ்ந்த கலைசைத் தியாகர் குலவு தொண்டை 
காட்டணி யன்னவர் நாட்டவை நாட்டத்தை நட்டப்பட்டால் 
வாட்ட முறாரல்லர் முன்பெள்ளியதென் மதியின்மையே (கரு ) 

தலைவனை வியத்தல் . 
59. சேற்றம் புயத்தடஞ் சூழுங் கலைசைத் தியாகர் வெற்பில் 

தோற்றந் தருமென் முலையாள் விழியெனுஞ் சூருடைவெங் 
கூற்றங் குதித்தெதிர் பாயவஞ் சாது பல் கூற்றுக்களால் 
மாற்றந்த மந்திர மெவ்வாறு பெற்றனன் மன்னவனே . 

( கசு ) 
தலைவியை வியத்தல் . 
60. பணியா பரணர் கலைசைத் தியாகர் பனிவரைமேல் 

அணியார் சுடரிரு வேலேந் தியநம் மரசிருகண் 
மணியாடு பாவையின் மேன்மைய ரேயிவர் வாய்ந்ததிருத் 
தணியா ரருளென்ன வேதணிப் பாரண்ண றாபத்தையே . ( கன ) 


57. பிடியே நடை கைப்பிடியே இடை : " இடையு நடையு மொருபிடி 
யென்ன வெழுதுவனே ” (சீகாழிக் . 144. ) பின்னல் அரா - தலைப்பின்னல் 
பாம்பு . மடி - வயிறு . வடம் - ஆலிலை ; வயிற்றுக்கு உவமை , மும்மடி - மூன்று 
மடிப்பு . அதில் - அவ்வயிற்றில் , 

58. கோட்டகம் - குளம் . அணியையன்னவரென்றது தலைவியை . நாட்டம் 
வை நாட்டம் - கண்களாகிய கூரிய வாள் . 

59. சூர் - அச்சம் . கூற்றுக்களால் - வார்த்தைகளால் . 

60. பணி - பாம்பு . திருத்தணி - திருத்தணிகை, தாபம் - காமவெப்பம் . 
தணியார் , தணிப்பாரென்றது சொல்முரண் , 


கலைசைக் கோவை . 


19 


தலைவன்றனக்குத் தலைவிநிலை கூறல் . 
61. திண்டே ருலாவு மறுகார் கலைசைத் தியாகர் வெற்பில் 

தண்டே னலங்கலக் தோளாய் கலைக்கடற் சாரமுற்றும் 
உண்டே வருமொர் முகில் பார்த் தொருவல்லி யொல்கி நிற்கக் 
கண்டேன்பண் டேர்தரு வண்டேறி வாழுமக் காவகத்தே . ( ) 

தலைவன் சேறல் . 
62.வலித்தென்னை யாளுங் கலைசைத் தியாகர் வரைப்புறத்தே 

சலித்தலின் றென்மனத் தாமரை யேந்திய தாண்மலர்மேற் 
கலித்திடு கிண்கிணிக் கொத்துஞ் சிலம்புங் கலின்கலினென் 
றொலித்திடத்தான்றனியாடுங்கொலோவென்னுயிர்த்துணையே . () 

தலைவன் தலைவியைக் காண்டல் . 
63. எங்களை கண்டென் கலைசைச் சிதம்பர வீசர்வெற்பில் 

திங்களின் வாயெழு வெண்கதி ராலென்றன் சித்தவிடா 
யுங்கடுங் காமப் பிணியுந் தணித்தென் னுயிர்தனியே 
மங்கள மின்கொடி போனின்ற வாவிந்த வார்பொழிற்கே . ( 20 ) 

கலவியின் மகிழ்தல் . 
64. பத்திக் கிரங்குங் கலைசைத் தியாகர் பனிவரைமேல் 

பத்திக்குஞ் சூழ்தரு கூர்ங்கணல் லாரிவ ரீர்ங்கனிவாய்த் 
தித்திக்குமட்டுத்தெவிட்டா துண்டேனுக்குச்சேரிற்கைப்பாய்த் 
தத்திக் குமட்டு மருந்தாஞ் சுரருண்ணுந் தண்ணமுதே . ( உக) 


61. முகிலென்றது தலைவனை , வல்லியென்றது தலைவியை ; வல்லி - 
கொடி , 

62. வலித்து என்னை ஆளும் - என்னைத் தடுத்தாட்கொள்ளும் . இன்று 
இல்லாமல் . 

63. எம் களைகண்- எம்முடைய ஆதாரமாகிய , திங்களென்றது முகத்தை . 
வாய் - இடம் , வாய் , வெண்கதிரென்றது நகையை . நிலவின் கதிர் அமுதமய 
மாதலின் , விடாயும் பிணியும் தணித்தென்றான் . உயிரென்றது தலைவியை , 

64. மட்டு - தேன் . கைப்பாகித் தத்திக் குமட்டும் ; தத்தி . வெளிப்பட்டு , 
மூலிகைகள் சேர்த்துண்டாக்கப்பட்டமையின் கைப்பாய்க் குமட்டும் மருந்தென் 
றார் ; மருந்து - அமுதம் , 


20 


கலைசைக் கோவை . 


புகழ்தல் . 


65. எம்பாவை யேற்குங் கலைசைத் தியாக ரெடுத்து முன்னாள் 

தம்பா லிருந்த கலசத்தை வேதன் றனக்குணர்ந்துன் 
அம்பார மென்முலைக் கொப்பின்மை யாமென் றளித்து விட்டால் 
கொம்பான நுண்ணிடை யாயினி நேரென்ன கூறுவதே . ( உ.உ ) 


தலைவியைப் பாங்கியொடுவருகெனப் பகர்தல் . 


66. தேங்கிய நீரொலி யோங்குங் கலைசைத் தியாகர்கையில் 

தாங்கிய மானு முமையவ ளேந்து தனிக்கிளியும் 
நீங்கியிங் கென்னெதிர் வந்தா லெனச்சென்று நீவருங்கால் 
பாங்கிதன் னோடிங் கினிவர வேண்டும் பனிமொழியே. ( உங ) 


தலைவியைப் பாங்கிற் கூட்டல் . 


67. சிற்பர னாரெஞ் சிதம்பர வீசர் திருக்கலைசைப் 

பற்பல போதுகள் சேர்ந்துழித் தெய்வப் பரிமளஞ்சேர் 
கற்பகப் போதொன்று சார்ந்தது போலக் கனங்குழைபாய் 
வெற்பக நீசென்று நின்னெழி லாயத்தை மேவுகவே , ( உ.ச ) 


இதுவுமது . 


68. காராருங் கண்டர் கலசத் தியாகர் கலைசைவெற்பில் 

ஓராவி தன்னுட் பலபூ மலர்ந்திட் றொ வெண் 
சீரார் செந்தாமரை யொன்றலர்ந் தென்னத் தெரியிழைநீ 
மாராய நின்மங்கை மாராயந் தன்னை மருவுகவே . ( உரு ) 


65. எம் பாவை - எம்முடைய செய்யுட்களை . 


பி . ம் . நேரென்ன கூறுவனே 


67 , சேர்ந்துழி - சேர்ந்த இடத்தில் ; உழி - இடம் . 


68. ஆவி - பொய்கை , மாராயம் - பெருஞ்சிறப்பு . மங்கைமார் ஆயம் , 


கலைசைக் கோவை . 


21 


9. பாங்கிமதியுடன்பாடு . 

ஐயமுற்றோர்தல் . 
69. வளையாத சூலர் கலைசைத் தியாகர் வரையின்மலர் 

களையாய்ந்தெடுத்துத்தொடைதொடுத்தோவண்டல் கார்க்குழலி 
குளையாயத் தோடயர்ந் தோசிவ கங்கை குடைந்து மிக 
விளையாடி யோவறி யேனிவண் மேனி மெலிந்ததுவே . (க) 

ஐயந் தீர்தல் . 
70. உண்டோர் புதுமண முண்டோ ரழகுண் டொழுக்கமிப்போ 

துண்டோதனங்கைத்தலுண்டோர் தொழிற்கரவுண்டொருவல் 
உண்டோ ரிடநிற்ற லாதலி னாலிவ ளுற்றறிந்த 
துண்டோர் மணந்தென் கலைசைத் தியாக ருயர்வெற்பிலே . ( உ ) 

பிறைதொழுகென்றல் . 
71. சிலைக்கேயொப் பாமெண் புயத்தார் கலசத் தியாகர்முடித் 

தலைக்கேறி யம்மை சிவகாமி நெற்றியிற் சாய்ந்து தொட்டிக் 
கலைக்கேச வன்மெய்ப் புகழ்போல் விளங்குங் கதிர்ப்பிறையை 
அலைக்கேதஞ் செய்குழலாய்தொழ வேதகு மங்கைகொண்டே ( ) 

இதுவுமது , 
72. ஆனேறு மைபர் கலை சைத் தியாக ரளித்ததந்திக் 

கூனேறும் வெள்ளை யொரு கொம்பின் வெண்பிறைக் கோலங்கண்டால் 
தேனேறு பாணிக் கமலங்கள் கூம்பிடுஞ் செய்கைபைப்போல் 
தானே குவியுமிப் பாணிக் கமலமுந் தண் கொடிக்கே . 


r 


69 . மலர்களை ஆய்ந்து . கார்க்குழல் இகுளை ; இகுளை - தோழி . வண்டலை 
ஆயத்தோடு அயர்ந்தோ ; வண்டல் - விளையாட்டு . 

70. ஐயந் தீர்தலுக்கு ஏதுவாகிய நாற்றம் , தோற்றம் , ஒழுக்கம் , உண்டி, 
செய்வினை மறைப்பு, செலவு , பயில்வு என்பவை முறையே இதிற் சொல்லப் 
பட்டிருக்கின்றன . மணம் - தலைவனைச்சார்ந்ததனாலுண்டாகியது . 

11 . சிலை - மலை . தலைக்கு - தலையில் . நெற்றியைப் போல வளைந்து . 
கேசவன் - கேசவமுதலியார் ; ஒருபகாரி . அல்லைக் கேதஞ்செய் - இருளைத் 
துன்புறுத்துகின்ற . 

72. தந்தியென்றது விநாயகரை . கொம்பின் - கொம்பைப்போன்ற , 
பாணிக் கமலம் - நீரிலுள்ள தாமரை மலர் , கையாகிய தாமரைமலர் . 


22 


கலைசைக் கோவை . 


சுனைநயப்புரைத்தல் . 
73. அருளுங் கலைசைத் தியாகேசர் தம்மை படுத்தவர்கண் 

இருளினை வாங்கித் தமதருட் சோதியை யீந்தெனவுன் 
பெருவிழிக் கார்கவர்ந் துன்வாயில் வெண்மை பெறத்தந்ததோ 
மருவிமின் னேயங்கு நீமகிழ்ந் தாடு மலர்ச்சுனையே . ( 5 ) 


சுனைவியந்துரைத்தல் . 


74 , நெய்யிலைச் சூலர் கலைசைத் தியாகர் நெடுங்கிரிமேல் 

மெய்யினில் வேர்வு நவமா விளமுலை மீதெழுதும் 
தொய்யிலுந் தான்பெற லாமெனின் யானுந் துடியிடையாய் 
தையிலு மாசி தனிலுஞ்சென் றாடுவன் தண்சுனையே . 


தகையணங்குறுத்தல் . 
75. முருக்கலர் வெண்மை கருவிளம் போது முழுச்சிவப்பா 

இருக்குமல் லான்மற் றுனக்கு மவட்கு மெழிலொன்று சீர் 
பெருக்குங் கலைசைத் தியாகேசர் வெற்புறை பேரணங்கே 
மருக்குயத் தாளை வரக்கண்டு நீசெல்க வாழிடமே . 


( 
எ 
) 


நடுங்க நாட்டம் . 


16. பாவக் துமிக்குங் கலைசைத் தியாகர் பருப்பதத்து 

வாவந் துலவையிற் குத்திற்றன் னோவம் மருங்கொதுங்கித் 
தீவந் துடனணைந் தாற்போ லயிலைத் திரித்ததன்வெங் 
கோவந் து கள்பட வென்றா பொருவரெங் கோமளமே . ( அ ) 


73. இருள் - ஆணவமலம் . ஈந்தென - ஈந்தாற்போல , விழிக்கார் - 
கண்ணிலுள்ள கருமையை . 

வாயில் - உதட்டில் . 
74. வேர்வும் - வேர்வையையும் . நவமா - புதிதாக . 

75. முருக்கலர் - முள்ளுமுருங்கையின் மலர் ; என்றது உதட்டினை . சரு 
விளம்போது என்றது கண்களை . 
76. பருப்பதத்து உலா வந்து ; பருப்பதம் - மலை ; 

உவா - யானை . 
உலவையில் - கொம்பினால் , வேலுக்குத் தீ உவமை , கோவம் - கோபம் , 


கலைசைக் கோவை . 


23 


பெட்டவாயில்பெற் றிரவுவலியுறுத்தல் . 
77. கார்மாதை யாதரித் தென்று மவளுப காரத்தினால் 

பார்மாதைத்தோண்மிசைத்தாங்கி மன்வாழும்பரிசினைப்போல் 
சீர்மாதர் மல்குங் கலைசைத் தியாகர் சிலம்பினம 
தேர்மாதி னாவியை யாஞ்சென் றிரந்திட்ட மெய்துவமே 

ஊர் வினாதல் . 
73. தூக்கமுற் றாரிற் புதியேன் சுழன்றிந்தச் சூழலுற்றேன் 

ஆக்கந் திரண்டனும் பாக்கமெங் கேசொலு மாயிழையீர் 
போக்கங் கொருவுங் கலைசைத் தியாகர் பொருப்பிலென 
தேக்கந் தவிர்ந்திரு நோக்கம் தெரிந்தங்க ணேகுதற்கே . ( க 0 ) 

பெயர் வினாதல் . 
19. ஆராமஞ் சூழ்ந்த கலைசைத் தியாக ரசலத்துங்கள் 

ஊராத ரத்தொ டுரைக்கவொண் ணாவகை யொன்றுளதேல் 
கூராரும் வேற்கட் கொடியிடை யீரன்பு கூர்ந்தனிர் நும் 
பேராகி லுஞ்சொல்லு வீர்சோத்தி ரானந்தம் பெற்றிடவே . ( கக ) 


வேழம் வினாதல் . 
80. சேலோடு வண்டணை வாவிக் கலைசைத் தியாகர்வெற்பிற் 

பாலோடு தேனித மூறுசெவ் வாய்நற் பணிமொழியீர் 
மாலோடு மும்மதங் காலோட நான் சிலை வாங்கியெய்த 
கோலோடு மஞ்சியில் கேவந்த தோவொரு குஞ்சரமே . 


( க . ) 


77. கார்மாதை - வெற்றிமகளாகிய கொற்றவையை . மன் - அரசன் . 
ஏர்மாதென்றது தலைவியை . ஆவியை - உயிர்போன்ற தோழியை . தோழிக் 
குக் கொற்றவை உவமை . 

78. ஆக்கம் - செல்வம் . பாக்கம் - பக்கத்திலுள்ள ஊர் . போக்கு - குற் 
றம் . 

79. ஆராமம் - சோலை . சோத்திரானந்தம் = சுரோத்திரானந்தம் - செவி 
யின்பம் . 

80. வண்டு - சங்கு . மால் - மயக்கம் , காலோட - கால்வழியோட ; கால் . 
வாய்க்காலுமாம் . கோல் - அம்பு . 


24 


கலைசைக் கோவை . 


வேங்கை வினாதல் . 
81. தீங்கையெல் லாந்தவிர்த் தாளுங் கலைசைத் தியாகர் வெற்பில் 

கோங்கைவென் றோங்குங் குவிமுலை யீசெரி கூர்ந்தபடை 
தாங்கையிற் கொண்டு பன் மாவீட்டும் போதித் தடம்புனத்தார் 
வேங்கையின் பால் வந்த தோவொரு வேங்கைதன் வீறழிந்தே. (1) 


கலை வினாதல் . 
82. உடுக்குங் கலைகளன் றோதுங் கலையுமன் றும்பரிம்பர் 

அடுக்குங் கலைசைத் தியாகேசர் வெற்பினி லாங்கொர்புள்வாய் 
மடுக்குங் கலையிந்து போன் முகத் தீர்கண் மணிவலைக்குள் 
படுக்குங் கலையொன்று வந்ததுண் டோவிப் பசும்புனத்தே. ( கச ) 

வன்றி வினாதல் . 
83. அருவன்றி யேயு முருவன்றி யாண்பெண் ணலியுமல்லா 

ஒருவன் றியாகப் பெருமான் கலைசையை பொப்புடையீர் 
பெருவன் றிறலுடை யென்னம் படவுடல் பின்னம்படக் 
கருவன்றி யொன்றிங்கு வந்ததுண் டோசொலுங் கற்புடனே . 


81 . தாம் கையில் கொண்டு , மா - விலங்குகளை . வீட்டும்போது - அழிக் 
கும்போது . புனத்தில் ஆர்ந்த . வேங்கை - ஒருவகை மரம் , புலி . 


82 . உடுக்கும் கலைகள் 

ஆடைகள் . ஓதுங்கலை - நூல் . ஒர் புள் - சகோ 
ரப்பறவை ; 129 , கலை இந்து - கலைகளையுடைய சந்திரன் . கண்ணையும் மணி 
யையும் உடைய வலைக்குள்ளே படுக்கும் கலை ; மான் . 

கண் 

வலையின் இடை 
வெளி . மணி - இரும்பு உருண்டை . தான் தலைவியின் கண்வலையில் அகப் 
பட்டது புலப்படத் தலைவன் இங்கனம் கூறினான் . 
83. வன்றிறல் - மிக்க வலி. 

என் அம்பு அட , 

கரு வன்றி - கரிய 
பன்றி ; பன்றி வன்றி யெனவும் வழங்கும் ; “ தங்குறிப்பி னோருந் தலைச் 
சென்று கண்டக்கால் , எங்குறிப்பி னாமென் றிகழ்ந்திரார் - நுங்குறிப்பின் , 
வென்றி படர்நெடுங்கண் வேய்த்தோளீர் கூறீரோ , வன்றி படர்ந்த வழி ” 
தொல் . களவு , சூ . 11 , ந . மேற் . 


கலைசைக் கோவை . 


25 


இடை வினாதல் . 
84. மிடியைத் துரத்துங் கலைசைத் தியாகர் வியன் கிரிமேல் 

பிடியைக் கடந்த நடையுடை யீர்நற் பெரியதன 
முடியைத் தரித்து நற் பூபாரங் கொண்டு முறை நிறுத்தும் 
கொடியைக் கரந்து வைத் தீரென்ன காரணங் கூறுமினே . ( கசு ) 

வழி வினாதல் . 
85. எவ்வழி யுஞ்சுழன் றேங்கிக் கிடந்த வெமக்குமலத் 

தெவ்வழி வித்தருள் செய்தார் கலைசைத் தியாகர்வெற்பில் 
மைவழி கூந்தன் மயிலனை யீரந்தி வந்திடுமுன் 
செவ்வழி யொன் றுரை யீரினி யான்மெலச் செல்வதற்கே. ( கன ) 

மொழியாமை வினாதல் . 
86. காவாமற் காக்குங் கலசத் தியாகர் கலைசையன்னீர் 

ஆவா வழையுழை மேயச் சுகஞ்சுக மார்விங்கே 
ஓவா வினாவுடை யேற்கு வயாவைத் தொருகுமுதப் 
பூவாய் திறந்து ரை பாடா வகையென் புகன்மின்களே . ( கஅ ) 

யாரேயிவர் மனத்தெண்ணம் யாதெனத் தேர்தல் . 
87. சிங்கியங் கண்டர் கலைசைத் தியாகர் சிலம்பகநீர் 

தங்கிய வூரெது நும்பெய ரேதென்பர் தைத்தவண்டோ 
டுங்கிபம் போந்த துண் டோவென்பர் வாய்திறந் தொன்றுரையா 
இங்கித மென்னென்ப ராலிவ ராரெண்ணம் பாதிவர்க்கே. ( கசு ) 


. 


பகையை 


84. தன முடி - கொங்கையாகிய முடி , பொன்னாலாகிய முடி . பூ பாரம் - 
பூவாலாகிய கனம் , பூமிபாரம் . கொடி - கொடிபோன்ற இடை , திவசம் . 
பொன்முடியைத் தரித்துப் பூமியாகிய பாரத்தை ஏற்றுக்கொண்டும் துவசத்தை 
மறைத்ததற்குக் காரணம் யாதோ என்பது வேறுபொருள் . பி - ம் . நம்பெரிய " 
85. மலத்தெவ் அழிவித்து மலமாகிய 

அழியச்செய்து . 
செவ்வழி - செவ்விய வழி ; ஒருபண் ; அது மாலைக்காலத்திற்குரியது . 

86 . ஆவா : இரக்கக்குறிப்பு . உழை உழை மேய - மான்கள் பக்கத்தில் 
மேய . சுகம் சுகம் ஆர கிளிகள் இன்பத்தை நிறையப் பெற ; சுகமே சுகமே 
இரும் ” ( அருணைக்கலம்பகம் . ) வயா - வருத்தத்தை .. 
87 , சிங்கி - விடம் , வண்டு - அம்பு . இங்கிதம் - குறிப்பு . 

4 


- 


26 


கலைசைக் கோவை. 


எண்ணம் தெளிதல் . 


83. காற்றயி னாகர் கலசத் தியாகர் கலைசைமணல் 

ஊற்றம்பெனமிகும் வேட்கைகொண்டேயிவரொன்றன்பினொன் 
றேற்றம தாக வினாய்நிற்ப ராலிவை பெண்ணிடுங்கால் 
தேற்றம் தாகு மிவள்பொருட் டேயென்றென் சிந்தனைக்கே . ( ) 


இருவருமுள்வழி ஒருமையிற் போதல் . 


39. நம்மலந் தீர்க்குங் கலைசைச் சிதம்பர நாதர்வெற்பில் 

செம்மல போன்பெற்ற சித்தியும் புத்தியும் சேர்ந்திருந்தாங் 
கம்மது வார்பொழி லம்மட வார்மணந் தாரவர்க்கண் 
டெம்மனத் திட்டமெல் லாஞ்சொல்ல வேநல்ல வேல்வையிதே . 


கையுறையேந்திநின் றவ்வகை வினாதல் . 


90 , அரையொன்று நாகர் கலைசைத் தியாக ரறைபருவி 

நிரையொன்று குன்றத்தி லென்கைச் சிலீமுக நேர்ந்துதைப்பப் 
புரையொன்று தண்பனிக் காலத்திற் றாமரை போன்றுறுதா 
மரையொன்று வந்ததுண் டோமட விருங்கள் வார்புனத்தே . ( ) 


88 , காற்றை உண்ணுகின்ற பாம்பை அணிந்தவர் . மணல் ஊற்று அம் 
பென - மணலூற்றில் ஊறுகின்ற நீர்போல ; ஊற்று மணலெனத் தன்னடிக் 
கென்னெஞ்சுருகிடச்செய் , கோற்றொடி பாகன் ( கோடீச் சுரக் . 402. ) இவள் 
பொருட்டே யென்று தேற்றமதாகும் ; தேற்றம் - தெளிவு . 


89. சித்தியும் புத்தியும் விநாயகருடைய தேவிமார்களின் திருநாமங்கள் . 
மனத்து இஷ்டம் . எல்வை - காலம் . 


90 . அரை 

அறை - முழங்குகின்ற , சிலீமுகம் - அம்பு . 
புரை - குற்றம். பனிக்காலத்தில் தாமரை கருகும் ; “ தாமரை முகங்கள் வாட்டுக் 
தண்பனிக் காலம் " ( நைடதம் .) தாம் மரை ஒன்று - தாவுகின்ற மரையென்னும் 
மிருகம் ஒன்று , 


கலைசைக் கோவை . 


27 


பாங்கி எதிர்மொழி கொடுத்தல் . 


91. செஞ்சர ணன்பர்க் களிப்பார் கலைசைத் தியாகர்மகிழ் 

பஞ்சாம் பொன் சொரி தண்டக நாட பனிப்புறத்தைக் 
குஞ்சரத் தோடொரு குஞ்சர மஞ்சிக் குருதி பொங்க 
மஞ்சர வஞ்செய் புனத்தெங் கனாவிலும் வந்திலதே . 


( உங ) 


பாங்கி இறைவனை நததல் . 


92. தேய்ந்த நுண் சிற்றிடை யாய்தென் கலைசைத் தியாகர்வெற்பில் 

பாய்ந்தசிங் கேறன்னர் மாம்பத் திரமெனும் பத்திரத்தால் 
காய்ந்தவ ராகமன் றோர் திண்ண னாசெய்த கைக்ககத்தான் 
மாய்ந்தவ ராகத்தின் மேலாஞ் சதிரின் மறைந்ததுவே . ( உச) 


பாங்கி மதியினில் அவரவர் மனக்கருத்துணர்தல் . 


93. ஏட்டையை நீக்குங் கலைசைத் தியாகர் வெற் பேந்து தினைக் 

காட்டைப் புரக்குங் கருத்தே யிவட்கின்றிக் காவலர்மா 
வேட்டைக்கு வேட்ட வருமல்லர் கூட்ட விருப்பமனப் 
பூட்டைத் திறந்தினி தாக்காட்டு மாலிவர் பூங்கண்களே . ( உ ரு ) 


91. பஞ்சரம் - செருந்திமரம் ; " செருந்திபொன் சொரிதரும் திருநெல் 
வேலியுறை செல்வர்தாமே " ( தேவாரம் . ) தண்டகநாடு - தொண்டைநாடு . 
பனிப்புறத் தைக்கும் சரத்தோடு - நடுங்கும்படி தைத்த அம்போடு . குஞ்சரம் - 
யானை . மஞ்சு அரவம்செய் . 


92 , மாம்பத்திரம் எனும் பத்திரத்தால் - மாவிலை என்னும் வாளால் ; 
பத்திரம் - இலை, வாள் . காய்ந்த வராகம் - கோபித்த பன்றி , திண்ணனார் - கண் 
ணப்பநாயனார் . ககம் - அம்பு . சதிரின் - திறமைப்பாட்டால் . 


வேட்டவரும் - விரும்பிய வரும் . கூட்டம் - 


93. ஏட்டை - தளர்ச்சி . 
கூடுதல் , பூட்டை - பூட்டினை , 


28 


கலைசைக் கோவை , 


( க ) 


10. பாங்கியிற் கூட்டம் . 

தலைவன் உட்கோள் சாற்றல் . 
94. செங்கே ழிதழிக் கலைசைத் தியாகர் சிலம்பிலுமக் 

கிங்கேய் கவண்வைத் தெறிவான்சிந்தாமணி யென்பதுவும் 
சங்கேந்தி மார்பின் மணியுங் கொணர்ந்து தரவும்வல்லேன் 
பங்கே ருகமனை யீரென்னை யாளும் பணிவிடைக்கே. 

பாங்கி குலமுறை கிளத்தல் . 
95. நரரங்கொள் வேணிக் கலைசைத் திபாகர்நன் னாட்டிறைவா 

ஆரங்கள் வேட்டவர் நற்சுகந் தாதி யணிவரல்லாற் 
பீரந் தருமலர் வேண்டு வரோநின் பெரும்பிணையல் 
பாரம் பரியமன் றாற்சூட்ட லென்குறப் பைங்கொடிக்கே. 

தலைவன் தலைவிதன்னை உயர்த்தல் . 
96. மருப்பொதி சோலைக் கலைசைத் தியாகர் வசைமடவீர் 

விருப்பொ டருண கிரிநாத ரன்று விதம்விதமாப் 
பொருப்புறை வேலவர் வள்ளியொ டாடிறும் பூதுரைத்த 
திருப்புகழ் கேட்டறி யீரோ விஃதென்னை செப்பியதே . 

பாங்கி அறியாள்போன்று வினாதல் . 
97. ஆடிய பாதர் கலைசைத் தியாகர்வேற் பாடருவி 

ஓடிய பைஞ்சுனைச் செங்கழு நீர்பறித் தொண்குறிஞ்சி 
பாடியங் காவிற் பயிலுமின் னார்களெம் பார்த்திபனே 
கோடியின் மேலுளர் யாருன துள்ளங் குழைத்தவரே . 


( 
உ 
) 


95 . 


94. கேழ் - நிறம் . இதழி - கொன்றை . ஏய் கவண் - பொருந்திய கவ 
ணில் , சங்கேந்தி - திருமால் . மணி - கௌத்துப ரத்தினம் , பங்கேருகமாகிய 
மனையையுடையீரென்றான் , தலைமகளைத் திருமகளாகப் பாவித்து , 

நாரம் - நீர் ; என்றது கங்கையை . ஆரங்கள் வேட்டவர் - சந்தனத் 
தைப் பூசவிரும்பியவர் . பீரந்தருமலர் - பீர்க்கம்பூ ; இது தலைவிக்கு உவமை . 
பாரம்பரியம் - பரம்பரைக்கு உரியது . 

96 . மரு - மணம் . இறும்பூது - வியப்பு . 
97. குறிஞ்சி - குறிஞ்சிப்பண் . 


கலைசைக் கோவை . 


29 


இறையோன் இறைவிதன்மை இயம்பல் . 
98. மகமேரு வில்லர் கலசத் தியாகர் வளர்கலைசைச் 

சுகமே மொழிகிஞ் சுகமே யிதழா சுகம்விழிபன் 
னகமே மருங்கு னகமே தன தட நன்றி கொன்றார் 
அகமே குழன் முண் டகமே பொற் பாதமென் னாருயிர்க்கே . ( ரு) 

பாங்கி தலைவியருமை சாற்றல் . 
99. வெள்ளாறு சூடுஞ் சிதம்பர வீசர் வியன்கலைசை 

வள்ளா லெமது நகராச னீன்ற வரமயிலைத் 
தெள்ளார் கலியினிற் றிங்களின் பின்வரு சீரணங்கை 
எள்ளா வெளியளென் றெண்ணுதி போலு மிதயத்திலே . ( சு ) 

தலைவன் தலைவி இன்றியமையாமை இயம்பல் . 
100. அரக்கவி சாம்பலஞ் செவ்வா யணங்கணி யார்கலைசை 

புரக்கவல் லாரெஞ் சிதம்பர வீசர்மெய்ப் போகமென்னும் 
சரக்கறை யாயின தையலை நீதமி யேற்களிக்க 
இரக்கமுன் பால்வரு மேனிற்கு மாலுயி ரென்றனுக்கே . 

பாங்கி நின்குறை நீயே சென்றுரையென்றல் . 
101. அண்டர் கொண் டாடுங் கலைசைத் தியாக ரருணைவெற்பா 

வண்டலர் போதகந் தானே சென் றாடும் வகையது போல் 
கொண்டலங் கோதைக்கு நீயேசென் றுள்ளக் குறையையெல்லாம் 
கண்டறை மோவெம்ம னோரின்ன கூறல் கடவதன்றே . (அ ) 


( எ ) 


98. சுகம் - கிளி. கிஞ்சுகம் - முள்ளு முருங்கைப்பூ . ஆசுகம் - அம்பு . 
பன்னகம் - பாம்பு , நகம் - மலை , நன்றிகொன்றார் அகம் ( மனம் ) இருண்டிருக் 
கும் . முண்டகம் - தாமரை . 

99 , வெள்ளாறு - கங்கை , நகராசன் - மலைக்குத் தலைவன் , ஆர்கலிபினில் 
- கடலில் , அணங்கென்றது திருமகளை , எள்ளா - இகழ்ந்து . 

100 , அரக்கு : செந்நிறம் . சாக்கறை . பொக்கிஷம் ; “ சரக்கறை 
யோவென் றனிநெஞ்சமே " திருநா. தே . 

101 , வண்டு : எழுவாய், அலர்போது அகம் - மலர்கின்ற மலரினுள்ளே , 
அறைமோ - சொல்வாயாக ; மோ : முன்னிலையசை. 


30 


கலைசைக் கோவை . 


பாங்கியைத் தலைவன் பழித்தல் . 
102. தோட்டார்குழலிக்கென்சோர்வையெல்லாஞ்சொல்லித்தோயுமின்பம் 

கூட்டா யெனவுன்னை யானிரந் தேனெதிர் கூறித்தொண்டை 
நாட்டார் கலைசைத் தியாகேசர் பாதத்தை நாடிப்பற்ற 
மாட்டார் நிலைபையொத் தாயிது வோவுன் மதிநுட்பமே . ( கூ ) 


பாங்கி பேதைமை ஊட்டல் . 
103. இதைக்குறு வேலிக ணாட்டவெண் கோட்டுக் கிருங்கரிபை 

வதைக் குந்தன் கேளிர் மறம்போல வஞ்சியும் வன்சமனை 
உதைக்குஞ் சரணர் கலைசைத் தியாகரை யுன்னலர்போல் 
பதைக்கும் பிறரனுக் கந்தெரி யாத பரிசினளே . 

{ க 0 ) 


காதலன் தலைவி முதறிவுடைமை மொழிதல் 
104. ஆலைக் கழனிக் கலைசைத் தியாக ரணிவரைமேல் 

சோலைக் கிடைவந்து சோர்ந்து நின் றேற்குச் சுவைமொழியாம் 
பாலைப் பவளவள் ளத்தூ டளித்துப் பசிதணித்த 
மாலைக் குழலியை நீயறி யாளெனன் மாலுரையே . ( கக ) 

பாங்கி முன்னுறுபுணர்ச்சி முறையுறக் கூறல் . 
105. தேனேறுய் யானக் கலைசைத் தியாகர் சிவகங்கைநீர் 

தானேசென் றாடினன் பின்பாட வோர் துணை தான் கொள்வனோ 
மீனேயு நோக்கி யுனக்கன்ன ளாயிடின் மேலும்வெற்பா 
ஊனே யுயிரென்ன வொன்றாகி பொன்றுக வுங்களிலே . ( க 2 ) . 


கூட்டாய் - கூட்டுவாய் . தொண்டை நாட்டில் 


102 , தோடு - பூவிதழ் . 
ஆர்ந்த , 


103 . 


இதை - புதுக்கொல்லையில் , அனுக்கம் - வருத்தம் , 
104. ஆலை - கரும்பு , பவளவள்ளமென்றது வாயை . மாலுரை - மயக்கத் 
தால்வந்த சொல் , 


105. தேன் - வண்டு , ஆடினன் - மூழ்கிய ஒருவன் . 


கலைசைக் கோவை . 


தலைவன் தன்னிலை சாற்றல் . 
106. தென்னார் கலைசைத் தியாகேச ருக்குத் திருவசந்த 

நன்னாளிற் சீதள வற்சவஞ் செய்பவர் நல்லன்புபோல் 
இந்நா ளெமக்கன்பு வைத்து ப சாந்த மெது செய்யினும் 
என்னா மின்னாகந் தழுவச்செய்யாவிடி னேந்திழையே . ( கங ) 

பாங்கி உலகியல் உரைத்தல் . 
107. கட்டா பழகியைக் காமுறி னீயுண்மை காட்டிருபத் 

தெட்டா கமஞ்சொல் கலைசைத் தியாக ரிமயப்பெண்ணைத் 
தொட்டானந் தத்திரு நாணணிந் தாங்கிந்தத் தொல்லுலகில் 
பட்டாங்கி லுள்ள படியே வரைந்து கொள் பார்த்திபனே . ( கச ) 

தலைமகன் மறுத்தல் . 
108. திருந்தார் புரந்தழற் கிட்டார் கலைசைத் தியாகர்வெற்பில் 

பெருந்தாகங் கொண்டுழல் வானைக் குளந்தொட்டுப் பின்புது நீர் 
அருந்தாங் கெனச்சொன்ன வா தர வாகு மணங்கனையாய் 
வருந்தாதம் மரதை மணம்புரிந் தாடென்ற வாய்மொழியே. ( ) 

பாங்கி அஞ்சி அச்சுறுத்தல் . 
109. பாங்காடும் வேட்டைக் கெமர்வரு வாரவர் பார்க்கின் வெகு 

தீங்காய் விளையு நிசிவந்த தியாங்களுஞ் செல்குவமால் 
பூங்காவி லேறுங் கலைசைத் தியாகர் பொருப்பிலினி 
ஏங்காம லிப்புனம் விட்டைய நீயு மெழுந்தருளே . (கச ) 


106. தென் - தென்னை , அழகு . வசந்தகன்னாள் - வஸந்தோத்ஸவதினம் , 
மின் என்றது தலைவியை. 

107. கட்டாரழகு - பேரழகு . இருபத்தெட்டு ஆகமங்களைச் சொல்லிய , 
திருநாண் - மாங்கலியம் . பட்டாங்கிலுள்ள படியே - உண்மை நூலிலுள்ளவாறே ; 
" மாவேத நீதி யொழுகல்பட் டாங்கிந்த வையகத்தே ( திருவாவடுதுறைக் 
கோவை , 110 ) ; “ பட்டாங்கி லுள்ள படி ” நல்வழி . 

108. குளந்தொட்டு குளத்தைத் தோண்டி . அருந்து ஆங்கு . ஆடு 
கூடுவாயாக . 

109. ஆடும் விளையாட்டாகச்செய்யும் . செல்குவம் செல்வேம் . 
மால் - மேகம் . 


- 


32 


கலைசைக் கோவை 


தலைவன் கையுறை புகழ்தல் . 
110. தன்கையிற் கங்கொள் கலைசைக் கலசவு தாரன்வெற்பில் 

மின்கையிற் கொண்டு தரிக்கத் தகுமொரு வேடன் கண்ட 
தென்கயி லாயம் வடகயி லாயத்துஞ் சீர்த்தி கொண்ட 
தென்கையிற் பூந்தழைக் சொப்பாந் தழையில்லை யெங்கணுமே . 

பாங்கி கையுறை மறுத்தல். 
111. வானாடர் சூழுங் கலைசைத் தியாகர் வளரும்வெற்பா 

கானார் நின் கைத்தழை மானாள் பொற்றேரல்குற் காணிலெமர் 
ஆனா தயிர்ப்பரிக் குன்றத்த தன்றி தென் றையுறவு 
நானா விதங்கொள்வ ராலிது வாங்குத னன்மையன்றே. ( கஅ ) 

ஆற்றா நெஞ்சினோடு அவன் புலத்தல் . 
112. முருகுஞ் சுரும்புஞ் செறிகுழ லாள்பத மூன்று மன்பு 

பெருகுநம் பாலென் றிருந்த்நெஞ் சேநடம் பேரன்பர்கண் 
டுருகும் படிசெய் கலைசைத் தியாகரை யுன்னலர்போல் 
கருகும் படி நம்மி னிம்மாந் தழைசெய் கருமமென்னே . ( ககூ ) 

பாங்கி ஆற்றுவித்தகற்றல் , 
113. தெருள்வான் கலைசைத் தியாகேச ரன்பரிற் செப்பியம்மான் 

அருள்வாங் குவனுந்தி யெல்லா யிரங்கரத் தாலடைந்த 
இருள்வாங்கி யாங்கெழும் போதிங்கு வாவந் திரவலருன் 
பொருள் வாங்குதன்மையின் வாங்கிக்கொள்வேனின்கைப்பூந்தழையே . 


110. கம் - தலை. கலசவுதாரன் - கலசத்தை அளித்தவர் . மின் - தலைவி . 
வேடன் . கண்ணப்பநாயனார் . தென்கயிலாயம் - திருக்காளத்திமலை . தழை 
யின் உயர்வு 128- ஆம் செய்யுளிலும் இங்கனமே கூறப்படும் . 

111. அயிர்ப்பர் - சந்தேகிப்பர் . இது இக்குன்றத்தது அன்று என்று . 
நானாவிதம் - பலவிதம் . 

112. முருகு - வாசனை . பதம் மூன்றும் - முக்காலத்திலும் . பெருகும் 
பெருகுவாள் . நம்மின் - நம்மைப்போல . கருமம் - தீவினை . 

113. அன்பரின் - அன்பரைப்போல . அம்மான் - அந்தத் தலைவியினது . 
உந்தி - கடலில் . எல் - சூரியன் . காத்தால் இருளை வாங்கி ; கரம் - கிரணம் , 


35 


கலைசைக் கோவை . 


மடலே பொருளென மதித்தல் . 
114 , அடலேற தேறுங் கலைசைத் தியாக ரருட்பணிக்காம் 

உடலே றுயிரென்ன வென்னுயிர்க் கோருயி ராவிருந்தார் 
கடலேய் விழிதந்த காமக் களிமயக் கத்தைநெஞ்சே 
மடலே யமிர்தசஞ் சீவினி யாக்கொண்டு மாற்றுவமே . 


(உக ) 


பாங்கிக்கு உலகின் மேல் வைத்து உரைத்தல் . 
115. வேய்வார்மென் றோளியர் காதற் கடலிடை வீழ்ந்துமிகச் 

சாய்வார் கிழிபிடித் தூர்வார் மடல்பின் றடங்குவடு 
பாய்வா ரிமாசல ராசன் குமாரி பணைமுலைகள் 
தோய்வார் கலைசைத் தியாகேசர் வெற்பிலஞ் சொற்கிளியே . (1) 

அதனைத் தன் மேல் வைத்துச் சாற்றல் . 
116. காசியின் மேன்மைக் கலைசைத் தியாகர்மெய்க் காட்சியைப்போல் 

பூசிவெண் ணீறெருக் கம்பூ வணிந்தென்பு பூண்டு நல்லாய் 
பாசிழை யார்வடி வார்படங் காட்டிப் பனைமடலாம் 
வாசியை நாளையுன் னூர்வயி னூர்ந்து வருகுவனே . (உங) 


பாங்கி தலைமகளவயவத்தருமை சாற்றல் . 
117. மத்தம் புனையுங் கலைசைத் தியாகர் வரைக்கரசே 

நத்தஞ்சு கந்தரத் தாள்கருங் கூந்த னறையெழுதி 
முத்தம் பதிந்த முறுவற்செவ் வாயின் மொழிவரைந்திச் 

சித்தம் பரநடுத் தீட்டுவ ரோவந்தத் தேவருமே . ( உச ) 
114. இருந்தார் - இருந்த தலைவியினுடைய , மடல் - பனைமடலாற்செய்த 
குதிரை . அமிர்த சஞ்சீவினி - மரணத்தைநீக்குவதொரு மூலிகை . 

115. காதற்கடல் - காமமாகிய கடல் , சாய்வார் : எழுவாய் , கிழி 
தலைவன் தலைவியரின் உருவமெழுதப்பட்ட படத்தை , குவடு - மலை . இமாசல 
ராசன் மலையரசன் . 

116. பாசிழையார் - தலைவியினது . வாசியை - குதிரையை . 

117. மத்தம் - ஊமத்தை . நத்து அஞ்சு கந்தரத்தாள் - சங்கு அஞ்சும் 
கழுத்தை உடையாள் , நறை - நறுமணத்தை , பதிந்த - பதிந்தாலொத்த , இச் 
சித்து அம்பரம்போன்ற நடுவை ; அம்பரம் - ஆகாயம் ; நடு - இடை , 

5 


34 


கலைசைக் கோவை , 


தலைமகன் தன்னைத்தானே புகழ்தல் . 


118. நெறித்தமெல் லோதிநல் லீரென்றன் வல்லவ நீர்மைசற்றும் 

குறித்தறி யீர்திருத் தொட்டிக் கலையிற் குளிர்ந்தநிலா 
எறித்தமின் வேணிச் சிதம்பர வீசர்தம் மின்னருளால் 
பொறித்தபொற் பாவையு ளாவியுங் கூடப் புகுவிப்பனே . (உரு 


அலர்முலைப் பாங்கி அருளியல் கிளத்தல் . 


119. அன்றிலம் பிள்ளையுந் தூக்கணம் புள்ளினத் தஞ்சினையும் 

ஒன்றிய வெண்குரு கின் முட்டை கூட்டொடு மோங்கும் வெற்பா 
மன்றினின் நாடுங் கலைசைத் தியாகரை வாழ்த்தலர்போற் 
கொன்றிப் பனை மடல் கொள்ளார் குணப்பெருங் குன்றத்தரே, 


பாங்கி கொண்டுநிலை கூறல் . 


120. எல்லாக் தெரிக்குமென் சொல்லா லினியந்த விந்திசையின் 

நல்லார்புல்லாரெனினாண்பெண்ணதாய்மண்ணினண்ணிநிற்கும் 
புல்லார்நல் லாரெனக் கொண்டுன் குறைமுடி பூங்கலைசை 
அல்லார் மிடற்றர் சிதம்பர வீசர்வெற் பாதிபனே . 

( உஎ ) 


118. நெறித்த - நெளித்த . வல்லவநீர்மை - ஆற்றலின் இயல்பு . பொ 
றித்த - எழுதிய . 


119. தூக்கணம்புள் - தூக்கணங்குருவி , 

கூட்டொடும் கொன்று . 


சினை - முட்டை ., 


வெண் 


குருகு - நாரை . 


120. இந்திரையின் - திருமகளைப்போன்ற . நல்லாரென்றது தலைவியை 
புல்லாரெனின் - கூடாராயின் , ஆண்பெண்ணதாய் - ஆண்வடிவம் பெண் 
வடிவமாகி ; திருஞானசம்பந்தமூர்த்திநாயனாரால் ஆண்பனை பெண்பனை 
யானதை உட்கொண்டு கூறியது இது, புல்லாசென்றது பனைமரத்தை ; “ புறக்கா 
மனவே புல்லென மொழிப் " ( தொல் . ) நல்லார் - நல்வர் . நல்லார் புல்லா 
ரானால் புல்லாரை நல்லாராகக்கொள்க என்றது ஒருநயம் , 


கலைசைக் கோவை . 


35 


தலைவி இளமைத்தன்மை பாங்கி தலைவற்குணர்த்தல் . 
121 , கற்றில கண்கள் களவுகண் மென்முலை காண்பதற்குச் 

சற்றில வாம்பலி னாம்பற் பிறந்தில தண்கலைசை 
நற்றியா கேசர்நன் னாட குறுமுளை நாட்டுகொம்பர் 
பற்றிடு மோவென்கொல் பேதைக் கிரந்து பகர்கின்றதே . ( உ அ ) 

தலைவன் தலைவி வருத்தியவண்ண முரைத்தல் . 
122. களியானைத் தோலர் கலசத் தியாகர் கழலிறைஞ்சும் 

அளியார்க் களிக்குக் கலைசையன் னாய்சிறி யானொருசிற் 
றுளியாற் சிலையின் வலிகுறைத் தாங்கன் றுன துயிராம் 
கிளியார் மொழிவிழி வேலாலென் னுள்ளங் கிழித்தனளே . ( ) 

பாங்கி செவ்வியருமை செப்பல் 
123. வாரா ளொருவிளை யாட்டினுக் கெங்கும் வளர்த்தகிள்ளை 

பாராள் கலைசைத் தியாகர்வெற் பாமதன் பார்த்துருகும் 
ஏராள்பொன் னூசலி லேறாளென் னோநினைந் தெங்களையும் 
சேரா ளவளுக் கடியேனெவ் வாறு தெரிவிப்பதே . ( $.0 ) 


தலைவன் செவ்வியெளிமை செப்பல் . 


124 , கொப்பிடு மஞ்செவிப் பஞ்சடி யாயருள் கூர்ந்தெனையும் 

கைப்பிடித் தாளுங் கலைசைத் தியாகர் கயிலைவெற்பில் 
மைப்பிடி போனடை மானுக்கு நான்வந்த வாறு சற்றே 
செப்பிடிற் சேர்த்துத்தன் செப்பிடு சாந்தமுன் செப்பிடுமே . ( ) 


121. கண்கள் களவுகளைக் கற்றில . முலை இல . ஆம்பலின் ஆம் பல் 
பிறந்தில - ஆம்பலைப்போன்ற செவ்வாயில் ஆகும் பற்கள் முளைக்கவில்லை . 
குறுமுளை - கொடியின் குறிய முளையானது . கொம்பர் - கொள்கொம்பை . 

122. அளியார்க்கு - அன்பை உடையவர்கட்கு . சிலை - கல் . 
123. ஏர் - அழகு . 

124. கொப்பு - காதிலிடும் ஒருவகை அணி , பஞ்சு - செம்பஞ்சுக்குழம்பு . 
செப்பிடின் - சொன்னால் , தன் செப்பென்றது தலைவியின் நகில்களை . தன் 
நகில்களிலுள்ள சந்தனம் உன் நகில்களில் படும்படி தழுவிக்கொள்வாளென்பது 
கருத்து . 


36 


கலைசைக் கோவை . 


பாங்கி என்னை மறைத்தபின் எளிதென நகுதல் . 
125. நன்னறும் போது நெடுநாரு மோர்வயி னண்ணிடினும் 

இன்னணி கூரப் பிணைப்பாரில் லாம லிணைந்தொன்றுமோ 
பின்னக மோலிக் கலைசைத் தியாகர் பெரியவெற்பா 
நின்னகத் தெண்ணமற் றென்னையல் லாம னிறைவுறுமே . ( 0 

அந்நகை பொறாது அவன் புலம்பல் . 
126. நிழலார் மழுவர் கலைசைத் தியாகர் நெடுங்கிரிமேல் 

குழலார் மொழி மட வாடந்த காமக் கொடுங்கனல் கூர்ந் 
தழலாயுள் வேசறும் வேலையி னீயெனை யாற்றலின்றித் 
தழலா கியாகை நெய்தனைப் பெய்தனை தாழ்குழலே. ( km ) 

பாங்கி தலைவனைத் தேற்றல் . 
127 , பன்னூறக் கையகத் தெய்தினும் வாய்மைப் பயன்றருமோர் 

நன்னூல் வழிச்செல்வர் போற்பலர் பாங்கியர் ஞாங்கருற்றும் 
என்ன தியச்சொல் வழியெம் பிராட்டி யிசைந்துறுமால் 
பொன்னூர் கலைசைத் தியாகர் வெற் பாவுறல் புன்கணையே. (ஙச ) 

பாங்கி கையுறை யேற்றல் . 
128. அக்கணப் பன்னெம் மரபோ னொருவன் முன் னாதரித்த 

தெக்கண மாகயி லாயத்திற் றோன்றுஞ் சிறப்பதனால் 
முக்கண ரெங்கள் கலைசைத் தியாகரை மோகிப்பர்போல் 
இக்கண மேற்பன்மன் னாநின்கை மாந்தழை யேந்திழைக்கே, ( ) 


. சடை 


. 


125. பிணைப்பார் - தொடுப்பார் . ஒன்றுமோ ; ஓ : எதிர்மறை . பின்ன 
கம் 

மோலி - கிரீடம் . நிறைவுறுமே : ஏ , எதிர்மறைப் பொருளிலும் 
வினாப்பொருளிலும் வந்தது . 

126 , நிழல் - ஒளி. வேசறும் வேலையில் - துன்புறும் சமயத்தில் , தழல் - 
வெப்பம் . நகை நெய்தன்னை சிரிப்பாகியநெய்யை . 

127 . பன்னூல் தம் கையகத்து எய்தினும் . செல்வர்போல் செல்பவ 
ரைப்போல் . ஞாங்கர் - பக்கத்தில் . ஊதியம் - இலாபம் . புன் கண்ணை . 
துன்பத்தை , உறல் - அடையாதே . 

128. அக் கண்ணப்பராகிய எம்மாபில் அவதரித்தவர் . தெக்கணமாகயி 
லாயத்தில் - சீகாளத்திமலையில் . தழை , காளத்தியில் உண்டான பெருமைபற்றி 
ஏற்றுக்கொள்ளுவேன் . 


கலைசைக் கோவை . 


37 


கிழவோன் ஆற்றல் . 
129. மந்திர ரூபர் கலைசைத் தியாகர் வளரருள்போல் 

தந்திர மோங்கிய பாங்கிதன் வாண்முகத் தண்மதிப்பார்த் 
திந்திரன் வாழ்வுந் துரும்பாக வெண்ணியின் றென்னிதயம் 
சந்திரனைக்கண் வெந்த சகோரந் தனையொத்ததே . ( ஙசு ) 


இறைவன்றனக்குக் குறைநேர்பாங்கி இறைவிக்கு 

அவன் குறையுணர்த்தல் . 
130. கல்லாரக் கண்ணி கலசத் தியாகர் கலைசைவெற்பில் 

வல்லா ரொருவர் வருவர்வந் தாலொன்றும் வாய் திறந்து 
சொல்லாரென் கண்ணெதிர் நிற்பாரப் பாற்புனச் சூழல் விட்டுச் 
செல்லார் 

தழைகளெல் லாந்தரு வாரென் செயத்தக்கதே . 


இறைவி அறியாள் போன்று குறியாள் கூறல் . 
131. நாகந் திசைகொள் கலைசைத் தியாகரென் னாதர் நந்தி 

நாகந் தனின் முனி வோர்வாழ் குகைக்கு நயந்து மத 
நாகங்கை யான்மயிற் றோகை யலகிட்டு நன்னுதலாய் 
நாகந் தருசெம் மணிவிளக் கேற்றிடு நாடொறுமே . 


( கூ அ ) 


129 . 


கண்டு உவந்த . 


130. கல்லாரம் - கருங்குவளை ; கண்ணி : விளி , திருச்சிற்றம்பலக் 
கோவையார் , 82 - ஆம் செய்யுளின் பொருளை இப்பாடல் ஒருவாறு ஒத்துள்ளது . 


* 


131. நாகம் திசைகொள் ஆடையாகத்திசையைக்கொண்ட ; நாகம் - 
ஆடை . தியாகர் என்னும் நாதர் , நந்திநாகம் - நந்திமலை ; நாகம் - மலை , மதநாகம் . 
யானை ; எழுவாய் . நாகம் தரு - பாம்புதந்த . " கின்னா முரலுமணங்குடைச் சாரல் , 
மஞ்ஞையாலு மரம்பயி லிறும்பிற் , கலைபாய்ந் துதிர்த்த மலர்வீழ் புறவின் , மந்தி 
சீக்கு மாதுஞ்சு முன்றிற் , செந்தீப் பேணிய முனிவர் வெண்கோட்டுக் , களிறுதரு 
விறகின் வேட்கும் , ஒளிறிலங் கருவிய மலைகிழ வோனே " ( பெரும்பாண் . 
494 - 500 ) என்ற அரிய பகு தி இங்கே நினைவிற்கு வருகின்றது , 


38 


கலைசைக் கோவை . 


பாங்கி இறையோற்கண்டமை பகர்தல் . 
132. மைந்தானை யூருங் கலைசைத் தியாகர் வரையினிற்கூர் 

அந்தானை யொண்கண்ணி யுன்மேல் விருப்பின னாகிமதம் 
சிந்தானை யொன்றிங்கு வந்ததுண் டோவெனத் தேடியன்று 
வந்தானை யின்று கண் டேன்புனத் தூடென் மறைப்பதுவே . (1) 

பாங்கியைத் தலைவி மறைத்தல் . 
133. மன்றாட வல்ல கலைசைத் தியாகர் வரைமங்கைதீங் 

கொன்றாத தொண்டைகன் னாட்டிற் றழைகைக்கொண் இங்கொதுங்கி 
நின்றார் தமைநம் புனத்தய லேகண்டு நீமதித்தல் 
நன்றா விருந்த துனக்குமுன் சொற்கு நடுவின்மையே . ( ச 0 ) 

பாங்கி என்னை மறைப்பது என்னெனத்தழால் . 
134. அளிக்குக்கண் ணாளர் கலைசைத் தியாகருக் கன்பரைப்போல் 

தெளிக்குமென் சொன்னயம் பார்த்து முன் கண்ணருட் சீதவெள்ளம் 
குளிக்குந் தவமுடை யேன்றனக் குண்மைக் குறிப்புணர்த்தா 
தொளிக்குங் கருத்தென்னை பென்னுயி ராகிய வொண்ணுதலே. 

பாங்கி 

கையுறை புகழ்தல் . 
135. மலையத் தகுவன யாரென்ன கூறினு மாதர் நல்லாய் 

மலையத் தகுவன வல்லநம் மன்பர்க்கு வாய்த்தனவ 
மலையத்தர் நித்தர் கலைசைத் தியாகர் மகிழ்ந்த தமிழ் 
மலையத் தகும்பிட்டுத் தொட்டிந்த வார மருத்தழையே . (சஉ ) 


. 


மை , 


132. மைந்து ஆனை - வலியையுடைய இடபத்தை . அம் - அழகிய. தானை 
ஆயுதம். மதம் சிந்துகின்ற ஆனை . 

133. உங்கு ஒதுக்கி , நடுவின்மை - இடையில்லாமை , நடுநிலை இல்லா 
நடு வின்மை உள்ளதென ஒருசொல் வருவிக்க , 
134. தெளிக்கும் - தெளிவுறச்செய்யும் . 

135. மலையத்தகுவன - அணிந்து கொள்ளத்தக்கவை . மலையத் தகுவன 
அல்ல - மாறுபடத்தக்கவை அல்ல . வாய்த்தன . அமலை அத்தர் . தமிழ்மலையத்த 
தமிழையுடைய பொதியின்மலைபின்கண் உள்ளன . ஆரம் மரு தழை - மணம் 
பொருந்திய சந்தனத்தழை , தொட்டுமலை பத்தகுவன . 


கலைசைக் கோவை . 


39 


தோழி கிழவோன் துயர்நிலை கிளத்தல் . 
136. நடிக்குந் தயாளர் கலைசைத் தியாகர்பொன் னாகத்தந்தார் 

முடிக்குமைம் பாலி யிறாற்றிரள் கீண்டு முருகையால் 
அடிக்குஞ் சரம்பிடிக் கூட்டுதல் பார்த்தன் றசுரருயிர் 
குடிக்குமஞ் சேயனை யானெனைப் பார்த்துக் குழைத்திடுமே , ( ) 


மறுத்தற் கருமை மாட்டல் . 


137. தீயாடு செங்கைத் தலத்தார் கலைசைத் தியாகர்வெற்பர் 

ஓயாமற் றத்த தழைக்கோ ரளவில்லை யூங்கவர்க்கென் 
வாயாரச் சொன்ன பொய்க் குந்தொகை யின்றிந்த மட்டுமினிப் 
பேயாடல் பார்க்கினும் பாரே னவரிடர் பெண்ணமுதே . ( சச ) 

தலைவன் குறிப்பு வேறாக நெறிப்படக்கூறல் . 
138. செப்பனை வோர்களுங் காணக் கலைசைத் தியாகவெங்கள் 

அப்பனை வேண்டி யருக்கென்பு நீறணிந் தண்ணலவன் 
ஒப்பனை வல்லி யுதியன் பகைவந் துதித்திடவே 
இப்பனை கொள்ளுங்கொலோவென்னவோபின்னுமெண்ணுவதே . 


136. பொன்நாகத்து - மேருமலையில் , ஐம்பாலி - கூந்தலை உடையாய் , 
இறால் தேன் அடை , முருகை - தேனை , உால் அடிக் குஞ்சரம் . சேய் 
அனையான் ; சேய் - முருகக்கடவுள் . எனைப்பார்த்துக்குழைந்திடுமே : இக் 
கருத்து , " புணர்துணையோ டாடும் பொறியலவ னோக்கி , இணர் ததை பூங்கான 
லென்னையு நோக்கி , உணர்வொழியப் போன வொலிதிரைநீர்ச் சேர்ப்பன் ” 
( சிலப் , கானல் . ) என்னும் செய்யுளின்பொருளைத் தழுவிவந்தது . 


21 


137. தொகை இன்று . “ நந்தா வொளியர் திருவெங்கை நாட்டி னமக் 
களிப்பச் , சந்தா டவியு ளிறைவர்கொய் யாப்பைந் தழையுமில்லை , முந்தா வவர்க் 
கெதிர் நானுரை யாப்பொய்ம் மொழியுமில்லை , வந்தா லினியெனக் கில்லை 
பொன் னேயொரு வார்த்தையுமே " (திருவெங்கைக்கோவை , 127) என்னும் 
செய்யுளைத் தழுவிவந்தது இது , 


138. செப்பு அனைவோர்களும் . அருக்கு - எருக்கம்பூவையும் . என்பை 
யும் நீற்றையும் , ஒப்பனைவல்லி - அலங்காரத்தையுடைய கொடிபோல்வாய் , 
உதியன் பகை - சேரனுடைய விரோதம் . இப்பனைகொள்ளுங்கொலோ - இந் 
தப் பனைமடல்களைக் குதிரையாகக் கொள்வானோ. 


40 


கலைசைக் கோவை . 


தோழி தலைவியை முனிதல் . 
139. கைப்பாகும் போலர் வாராது காத்துன் கருத்தின்வழி 

தப்பாம னிற்பவர்க் கெம்பெரு மாட்டி தயாநிறைத்து 
முப்பாழு நீக்குங் கலைசைத் தியாகரை முன்னலர்போல் 
இப்பாவி சொன்னசொற் றீங்கும் பொறுத்தொழி யென்றனையே . 

தலைவி பாங்கியை முனிதல் . 
140. சுற்றம் பரிசனத் தன்புடை நீதுள வோன்மறையைப் 

பெற்றம் பரிகொள் கலைசைத் தியாகர் பிறங்கலன்பர் 
அற்றம் பரிவொடு சொற்றாய் சொன தறி யாமையென்றென் 
குற்றம் பரிகரி யென்றா யெல்லாமென் குறையென்பதே . ( சசு ) 

தலைவி கையுறையேற்றல் . 
141. ஊரு வரத்தழை கொண்டணி யாவிடி லூடிமடல் 

ஊருவர் மன்னர் தழையுடுத் தாலல ரோதியிந்த 

ருவர்ப் பாமென் கலைசைத் தியாகர்வில் லோதிநல்லாய் 
ஊருவர் நீரலர் தீங்கரும் பாங்கை யுறைநமக்கே . ( ச ) 
இறைவி கையுறை ஏற்றமை பாங்கி இறைவற் குணர்த்தல் . 
142. அலைமேல் வருமங்கை யான்போ யளித்தலு மங்கைக்கொண்டு 

தலைமேற் கொண்டேபின் கலைசைத் தியாகர் தமனியமா 
மலைமேற்செங்கோடலுங் கொண்டலுங் கண்டென வண்டழையை 
முலைமே லணைத்துக்கொண் டாடிய மோக மொழிவரிதே . ( சசு ) 


139. கைப்பு ஆகும் பேர் அலர் - வெறுப்பு உண்டாதற்குக் காரணமான 
பெரிய பழிமொழி . 

140. சுற்றம் - உறவினர் . பரிசனம் - ஏவல் செய்வோர் . துளவோனைப் 
பெற்றமாகவும் மறையைப் பரியாகவும் கொண்ட ; பெற்றம் - இடபம் . அற் 
றம் - சோர்வு : 

141. ஊரு வர - துடையில் பொருந்தும்படி , தழை - தழையாலாகிய 
உடையை , மடல் - பனைமடல்மாவை . ஊர் உவர்ப்பு ஆம் - ஊராருடைய 
வெறுப்பு உண்டாகும் . வில் ஓதி - வில்லாகிய மேருமலை . அலர் ஊர் உவர் 
நீர் - பழிமொழி பாக்கின்ற உவர்ப்பு நீராகும் . கையுறை நமக்குக் கரும்பாம் . கை 
யுறையைக் கொள்வேனென்பது கருத்து. 

142. செங் கோடல் - செங் காந்தள் ; இது கைக்கு உவமை . மேகம் 
தழைக்கு உவமை . 


கலைசைக் கோவை . 


41 


பாங்கி தலைமகற்குக் குறியிடங் கூறல் . 
143. கருப்பாலை யார்க்குங் கலைசைத் தியாகர் கயிலை வெற்பா 

திருப்பாற் கடலிடை மால்கண் வளருஞ் சிறப்பதுபோல் 
உருப்பாய் பளிக்கறை மேனீலக் கற்சுனை யொன்றுளதால் 
விருப்பார யாங்கள் பகல்விளை யாடும் வியலிடமே . ( 50 ) 

பாங்கி குறியிடத்திறைவியைக்கொண்டு சேறல் . 
144 , காவியப் பாக்கொள் கலைசைத் தியாகர் கனகமன்றுள் 

ஓவியப் பாவையொப் பாய்சனை மூழ்கி யுழைகிடந்த 
ஆவியப் பானல்கொய் தம்மாந் தளிர்பறித் தங்ஙனமோர் 
மாவியப் பார்தரு செம்மலை நோக்குவம் வாவிரைந்தே . ( நக ) 

பாங்கி தலைவியைக்குறியிடத்துய்த்து நீங்கல் . 
145. திகிரிநின் றோட்குடைந் தேயுகு முத்தமுன் சீறடிக்கே 

திகிரியம் பாறை யுறுத்துமிங் கேநிற்க சென்று முன்னான் 
திகிரியர் தோல்கு லாய்தென் கலைசைத் தியாகர் நந்தித் 
திகிரியஞ் சாரல் வழிசீத் தொதுக்கித் திரும்புவனே . ( நிஉ ) 

இறைவி இறையோனிடத் தெதிர்ப்படுதல் . 
146. நந்தாத செல்வக் கலைசைத் தியாகரை நாடிமுன்னான் 

சிந்தா குலமறப் பூசித்த புண்ணியங் தேம்பொழில்வாய்க் 
கந்தாவ தின்றி வறியேன் றவித்திடு காலத்தென்வாய் 
ஐந்தாலுங் கொள்ளவொர் தெள்ளமிர் தப்பிழம் பாய்கின்றதே . ) 


143. வியல் இடம்- பரந்த இடம் . 

144. காவியப்பா - காவியங்களிலுள்ள செய்யுட்களை . உழை - பக்கத் 
தில் , ஆவி - குளம் . பானல் - நீலோற்பலம் , செம்மலை - சிவந்தமலை , தலை 
வனை . 

145. திகிரி - மூங்கில் . திகிரியம் பாறை - வட்டமாகியபாறை . திகிரி 
அம் தேர் ; திகிரி - உருளை . நந்தித்திகிரி - நந்திமலை . வழி சீத்து - வழியைத் 


146. கந்தாவதின்றி - பற்றுக்கோடில்லாமல் , வாய் ஐந்து - பொறிகள் 
ஐந்து ; “ பொறிவாயி லைந்து " , " கண்டுகேட்டுண்டுயிர்த் துற்றறியு மைம்புலனும் , 
ஒண்டொடி கண்ணே யுௗ " ( குறள் . ) புண்ணியம் அமிர்தப்பிழம்பாய் நின்றது , 

6 


42 


கலைசைக் கோவை . 


புணர்ச்சியின் மகிழ்தல் . 
147. மாலா தரிக்குங் கலைசைத் தியாகர் வரத்தின்வரும் 

பாலா றுடனொரு தேனாறு வந்தொன்று பட்டிடினும் 
வேலா வலயத்தின் மேலாம் விருப்புடை யேற்களித்த 
ஆலால மன்னகண் ணாளிதழ்த் தேனையொப்பாவதின்றே. (ருச) 

புகழ்தல் . 
148. தண்டக நாடர் கலைசைத் தியாகர் சராசனமாக் 

கொண்ட பொன் மேருவிற்றாரகை சூழ்ந்தெனக் கூர்ந்திலகும் 
வண்டா ளத்தொடை சேர்முலை யீருங்கள் வாயினின் சொற் 
கண்டதன் பின்னல்ல வோகண்டு நாளுங் கரைகின்றதே . ( குரு ) 

தலைமகன் தலைமகளை ஆயத்து விடுத்தல் . 
149. அரணங்கள் சூழ்தென் கலைசைத் தியாகர்தம் மன்பருக்கே 

சரணபத் மங்களைத் தந்தாளு மீசர் தடங்கிரிமேல் 
பிரணவ மந்திரங் கட்குமுன் னாநிற்கும் பேறது போல் 
திரணவ ரத்னமன் னாயுன தாயஞ் சிவணுகவே . 


பாங்கி தலைவியைச் சார்ந்து கையுறைகாட்டல் . 
150. தோகாயுன் மூரற்கு நோற்ற வாரந் துடைத்தகற்றிப் 

பாகாய்சொல்லிநின்மெய்க்குமங்கைக்கும்வெம்பார்வைக்குநேர் 
ஆகாவ சோகரிந் தம்புய நீலங்கொய் தியான் கொணர்ந்தேன் 
நீ காண் கலைசைத் தியாகேசர் நீண்முது குன்றினின்றே . ( ருஎ ) 


147. மால் ஆதரிக்கும் - திருமால் அன்பு செய்யும் . வேலாவலயத்தின் - 
கடலைக்காட்டிலும் . அளித்த தேனை . 

148. தண்டகநாடு என்பது தொண்டை நாட்டின் பெயர்களில் ஒன்று . 
சராசனம் - வில் , கண்டு - கற்கண்டு . கரைகின்றதென்பதற்கு வருந்து 
கின்றதென்பது குறிப்புப் பொருள் . 

பிரணவம் : எழுவாய் , திரன் நவரத்னம் , ஆயம் - மகளிர்கூட்டம் , 
சிவணுக - பொருந்துவாயாக . 

150. ஆரம் - முத்துக்களை . " வழிசித்தொதுக்கித் திரும்புவனே " ( 145 ) 
என்று முன்னர்க்கூறியதற்கேற்ப , “ ஆரந் துடைத்தகற்றி ” என்றாள் . மெய்க்கு 
நேராகா அசோகை அரிந்தும் அம் கைக்கு நேராகா அம்புயத்தையும் பார்வைக்கு 
நேராகா நீலத்தையும் கொய்தும் கொணர்ந்தேன் என நிரனிறையாகக்கொள்க . 


கலைசைக் கோவை . 


43 


பாங்கி தலைவியைப் பாங்கிற் கூட்டல் . 
151. பாலாம் பகத்தர் கலைசைத் தியாகர் பனிவரைமேல் 

பாலார் மொழிபல் பரிமளப் போது பறித்துனதைம் 
பாலாரச் சூட்டு சித்திரித் தேனினிப் பண்புடனிப் 
பாலாசி னீங்கிச்செல் வாம்நம் தாயம் பயிலிடமே . ( ரு ) 

பாங்கி தலைவியை நீங்கித் தலைவற்கு ஓம்படை சாற்றல் . 
152. இத்திரு வின்பொருட் டேதே துழைத்தன னெங்கள் வெற்பா 

அத்திறன் யாவு மறிவா யுபகரித் தாருயிர்க்கு 
மத்திநின் றேற்றுங் கலைசைத் தியாகர் மகிழுமருட் 
சத்தியைப் போனடு நின்றளித் தேனையுந் தாங்குகவே . ( ருகூ ) 
பாக்கி தலைமகனை உலகியன் மேம்பட விருந்து விலக்கல் . 
153. வள்ளித்தண் கந்த மதுவும் வலைப்பட்ட மான்றசையும் 

தெள்ளித் திரட்டிய செந்தினை மாவையுந் தித்திக்கநீர் 
அள்ளிப் புசித்தெம் பழங்குடிற் றங்கி யணைந்தவிராத் 
தள்ளிப்பின் னேகுங் கலைசைத் தியாகர் தனிநகர்க்கே . ( ச O) 

விருந்திறை விரும்பல் 
154. நனைப்போ தணியு நறுங்குழ லீர்தம்மை நாடிநெஞ்சில் 

நினைப்போர்க் கருளுங் கலைசைத் தியாகர் நெடுங்கிரிமேல் 
தினைப்போ னகமு மறியூ னுணவுக் தெரிந்தளித்தால் 
வினைப்போக மன்றந்த மெய்ப்போக மாகும் விருந்தினர்க்கே . ( ) 

பால அம்பகத்தர் - நெற்றிக்கண்ணை உடையவர் . பாலார் மொழி 
பாலைப்போன்ற சொற்களை உடையாய் , உனது ஐம்பால் ஆர . சித்திரித்தேன் - 
அலங்கரித்தேன் . இப் பால் ஆசின் நீங்கி - இவ்விடத்தை விரைவில் விட்டுநீக்கி , 

152 , உழைத்தனன் - வருந்தி முயன்றேன் . மத்தி - நடு , ஏற்றும் . 
முத்தியின்பத்தைப் பெறுவிக்கும் ; " முத்தியென் னப்படு மங்கையைச் சேர 
முயல்பவரும் , சத்தியென்னப்படு மீச னருளன்றிச் சார்தலுண்டோ, சுத்திபெற் 
மார்தொழும் சொன்னத் தியாகர் துறைசைவெற்பிற் , சித்திர தீபத் துபிர்ப்பாங்கி 
யாற்சுகஞ்சேருதுமே ” ( திருவாவடு துறைக் கோவை , 80. ) என்ற செய்புளி 
லும் பாங்கிக்கு அருட் சத்தியை உவமை கூறியிருக்கின்றனர். 

153. வள்ளித் தண் கந்தம் - வள்ளிக்கிழங்கு . 

154 , நனைப்போது - தேனை புடைய மலர் ; மொட்டறா மலருமாம் . தினைப் 
போனகம் - தினை பாற் செய்த உணவு . மெய்ப்போகம் - முத்தியின்பம் . 


151 . 


44 


கலைசைக் கோவை . 


கக . பகற்குறி . 
கிழவோன் பிரிந்துழிக் கிழத்தி மாலையம்பொழுது கண்டிரங்கல் . 
155. வெள்ளைவண் டூர்செய்க் கலைசைத் தியாகரை மேவலர்போல் 

வள்ளையை மோதுங்கண் ணாயன்பர் சேய்மையர் வாரியிலேழ் 
கிள்ளையர் தேரினன் வீழ்ந்தொளித் தான்மதி கீண்டெனக்கே 
கொள்ளைவெம் மாலை யெழுப்பவிம் மாலை குறுகியதே . 


பாங்கி புலம்பல் . 


156. சடைநெடு மோலிக் கலைசைத் தியாகர் சயிலத்தென்னை 

உடையவள் சோரவிம் மாலையம் போதிங் குறவருவித் 
திடையற வின்றிர வித்தேர் விரைந்திழுத் தேருதலால் 
கடையி லரிசி வடவையின் வேவக் கடவது வே . 


( 
உ 
) 


தலைவன் நீடத் தலைவி வருந்தல் . 


157. தென்மாலை யுண்ணும் பணியார் கலைசைத் திபாகர்வெற்பில் 

பன்மாலை கொண்டுநற் பண்ணைமின் னார்வந்தெம் பாலுறுமுன் 
என்மாலை வேலொடும் வந்தில ரென்னல மேய்ந்துண்டுநென் 
னன்மாலை தேர்க்கொரு காலோ னுடன் சென்ற நல்லவரே . ( ங ) 


155. வண்டு - சங்கு . செய் - வயல் , வள்ளை - வள்ளைக்கொடிபோன்ற 
காது , ஏழ்கிள்ளை - ஏழுகுதிரைகள் , மதி . புத்தியை , மாலை எழுப்ப - 
மயக்கத்தை உண்டாக்க , 


156. என்னை 

உடையவளென்றது தலைவியை . கடையில் அரிசி - 
கடையெழுத்து இல்லாத அரிசி ; அரி - குதிரை , கடையிலுள்ள அரிசி வட 
வைக்கனலில் வேவக் கடவதென்று இதில் தோற்றுவது ஒரு நயம் . 


157. தென்மாலை - தென்றற்காற்றை . பன்மாலை . பலவரிசை . பண்ணை 
மின்னார் - விளையாட்டு மகளிர் . 

என் - என்ன காரணம் . நென்னல் மாலை . 
தேர்க்கு ஒருகாலோன் - சூரியன் ; கால் - சக்கரம் . தலைவன் மாலைக்காலத்தில் 
சூரியன் அஸ்தமிக்கும்போது பிரிந்தானென்பது கருத்து . 


கலைசைக் கோவை . 


45 


தலைவியைப் பாங்கி கழறல் . 
158. திருவாளர் வாழுங் கலைசைத் தியாகர் நற் றேசத்தையை 

மருவார் குழலி யிரண்டா முருபின் மதித்திடனீ 
அருவான கோவெங்கும் போய்வரு மாறில்லை யம்புவிமேல் 
உருவான கோவெங்கும் போய்வரு மாலொவ் வொருதொழிற்கே. 


தலைவி முன்னிலைப்புறமொழி மொழிதல் . 
159. பொன்னொன் றிலாத வறியரைப் போலுறும் புன்மையல்லால் 

மன்னொன்று மாறு மறக்கிலென் னாநல்ல மார்க்கமதா 
முன்னொன்று கூறிக் கலைசைத் தியாகரை முன்னலர்போல் 
பின்னொன் றுரைத்திடுந் தன்மையர்க் கேதென்று பேசுவதே . ( ) 


தலைவி பாங்கியொடு புலம்பல் . 
160. தோயும் பொழுது முலைத்தடந் தோய்தலில் லாவிடத்தும் 

ஏயும் குளிர்பனி நீருஞ்செந் தீயு மெனச்சுகமும் 
காயும் பரிவையும் காட்டுவர் செம்பொற் கனங்குழையாய் 
ஆயுங் கலைகொள் கலைசைத் தியாக ரசலத்தரே . 


( சு) 


158. திருவாளர் - செல்வர் . தேசத்து ஐயை ; ஐயை - தலைவனை . 
இரண்டாமுருபு : ஐ . அருவான கோ - அரூபமான ஆகாசம் , உருவான கோ வென் 
நது கண்ணுக்குப்புலப்படும் தலைவனுருவத்தை . 

159. மன் ஒன்றும் ஆறு மறக்கில் என் ஆம் - தலைவன் நம்மைப் பொருந் 
தும் வழியைமறந்தால் என்ன ஆகுமோ . " அப்பற்ற செய்யிற் பசுக்கூ ழென 
நெஞ் சயர்வதொன்றே , ஒப்பற்ற மன்ன ரொருவிலென் னாமுயர் வான்று 
றைசை , எப்பற்று மற்றவர் காண்மாசி லாமணி யீசர்வெற்பிற் , செப்பற்ற முற் 
றவர் போலுரைப் பாருள்ளந் தேர்கிலமே " (திருவாவடுதுறைக் கோவை , 165) 
என்னும் செய்யுளிலும் இத்தகைய கருத்தே அமைந்துள்ளது . 

160. சுகத்தையும் பரிவையும் ; பரிவு - துன்பம் . தோயும்பொழுது பனி 
நீரெனச் சுகத்தையும் , தோய்தலில்லாவிடத்துத் தீயெனப் பரிவையும் காட்டுவ 
ரென நிரனிறையாகக் கொள்க . 


46 


கலைசைக் கோவை . 


( 
எ 
) 


தலைவியைப் பாங்கி அச்சுறுத்தல் 
161. ஏறும் புகழ்வண் கலைசைத் தியாகர் வெற் பேந்தலின்பால் 

ஏறு மனத்தொ டினை தலென் னீபுள்ளினங்களின்வாய் 
ஏறுந் தினைக்குரல் கண்டாலிக் காவ லினிப்புதிதாய் 
ஏறு நமக்குப் புனங்காவன் மாறுமில் லேறுவமே . ( 

நீங்கற்கருமை தலைவி நினைந்திரங்கல் . 
162. திருமங்கை பாகர் கலைசைத் தியாகர் சிலம்பின்மலர் 

ஒருமங்கை கேள்வன் மருமங்கைக் கொண்ட வுபாயமு நூல் 
வருமங்கைகொண்கன் செந்நாவுறைவஞ்சமும் வாய்ப்பக்கண்டேன் 
கருமங்கை கூடச்சென் றார்கள்ளங் கண்டல்லல் கண்டபின்னே . 

தலைவிக்கு அவன்வரல் பாங்கி சாற்றல் . 
163. கருநட்ட கண்டர் கலைசைத் தியாகர் கடையுகநாள் 

திருநட்ட மாடுபொற் பாதங்கொள் வேதச் சிலம்பொலிபோல் 
செருகட்ட வேன்மன்னர் தேர்மணி யோசை செவிப்புலனால் 
மருநட்ட பூங்குழல் கேட்டருளுன்கண் மழை நிற்கவே . 

தோழி சிறைப்புறமாகச் செறிப்பறிவுறுத்தல் , 
164. ஆண்டகை யா ரெங் கலைசைத் தியாக ரருளினல்லாய் 

ஈண்டுகை யாற்றழை கொய்யார்கம் மன்ன ரினிக்கலைமான் 
மீண்டுகை யாளுந் தினைக்கு நமக்கும் விடைதந்து தீத் 
தீண்டுகை யார்பின் கொடிகட்டி வாழ்வரித் தேம்புனத்தே . ( க 0 ) 


161 , தினைக்குரல் - தினைக்கதிரை , 

162. மலரொரு மங்கை கேள்வனது மருமம் கைக்கொண்ட உபாயமும் , 
ஏல்வருமங்கை கொண்கனது நா உறை வஞ்சமூமென உரைக்க . மங்கைபாக 
ரென்பது பிரான்மலையில் எழுந்தருளியுள்ள சிவபெருமான் திருநாமம் . " கண 
வர்ப் பிரிந்தார்தனித்து வருந்தமின்னார் , தலைமேற் கொழுந் னெழுதுங் கரவினைத் 
தானறிந்தே , கலைமே யவளவன் வாய்த்தால் விடாளெந்தக் காலமுமே " ( திருவா 
வடுதுறைக்கோவை , 168 ) என்னும் செய்யுளைப் பார்க்க . 

163. கருநட்ட கண்டர் : “ கருநட்ட கண்டனை " ( தே ) உன் கண் மழை 
நிற்கத் தேர்மணியோசையைக் கேட்டருளென்க , 

164. தீத் தீண்டு கையார் - வேங்கை மரம் ; " மையார் தடங்கண் மயிலன் 
னாய் தீத் தீண்டு கையார் பிரிவித்தல் காண் ” திணைமாலை நூற்றைம்பது , 5 


கலைசைக் கோவை. 


47 


தோழி முன்னிலைப்புறமொழி மொழிந்து இற்செறிப்புணர்த்தல் . 
165. இளங்காளை யூருங் கலைசைத் தியாகர்வெற் பேறுசிகா 

வளங்காள் சுகங்காண் மறக்கப் பெறீரெம்மை மன்மதன்கா 
களங்காள மையன்ன சொற்குழ லாளைக் கலந்தவிறல் 
விளங்காளி மொய்ம்புடை வேலா னயர்ந்து விடுக்கினுமே . ( கக ) 

பாங்கி தலைமகன் முன்னின்று இற்செறிப்புணர்த்தல் . 
166. பனையை யிடங்கொள் கலைசைத் தியாகர் பரமரென்றீ 

வினையையெல் லாமரிந் தாங்குநற் போது விளக்கணிகள் 
தினையையெல் லாமரிந் தாரெமர் யாங்கள்செவ் வேலண்ணலே 
மனையையின் றேகுவம் வண்புனங் காவற் றொழிலொழிந்தே, ( ) 
பாங்கி தலைவன் முன்னின்று இற்செறிப்புணர்த்தி 

ஓம்படை சாற்றல் . 
167. இரும்புவி போற்றுக் கலசத் தியாக செழிற்கலைசைப் 

பெரும்புகழ் நாட பசும்பயிர் தானிவள் பேசிடுநான் 
விரும்புமோர் வேலி யருண்மாரி யென்று மிகப்பொழியும் 
கரும்புய னீயத னாற்பாது காக்குங் கடனுனக்கே . (கங ) 

தலைமகன் தஞ்சம்பெறாது நெஞ்சொடு கிளத்தல் . 
168. தனியா னுகக்குங் கலைசைத் தியாகர் தடக்தினெஞ்சே 

தொனியார் சகுந்தங்க ளோட்டிச்செவ் வேனலஞ் சூழல்வைகிக் 
கனியா ரிதழ்மதுத் தந்திது காறுங் கலந்திருந்த 
இனியார் பிரியி னினியாரைக் காண்பம்வந் திப்புனத்தே . ( கச ) 


165. இளங்காளை என்றார் , ஏகாதசருத்திரர்க்கும் ஈசானனுக்கும் வாகன 
மாயுள்ளவை முதிய காளைகளா தலின் ; தகீக . 461 , 580 , 789 - ஆம் தாழிசை 
யுரைகளைப்பார்க்க . சிகாவளம் - மயில். சுகங்காள் - கிளிகளே. மதன்காகளம் - 
குயில் ; அது சொல்லுக்கு உவமை . காளம் மை - கரிய மேகம் ; அது குழலுக்கு 
உவமை; நிரனிறை . 

166. பனையை இறைவன் இடமாகக் கொண்ட தலங்கள் , திருப்பனையூர் , 
திருப்பனங்காடு , திருப்பனந்தாள் முதலியவை . கணிகள் போது விள்ள 
வேங்கை மரங்கள் மலா ; சோதிடர்கள் காலத்தைச் சொல்லவென்பது மற்றொரு 
பொருள் . ஏகுவம் - அடைவோம் . 

168. தடம் - மலை . சகுந்தம் - பறவைகள் . இனிமேல் யாரைக்காண் 
போம் . 


48 


கலைசைக் கோவை , 


கஉ . பகற்குறியிடையீடு . 

இறைவனைப் பாங்கி குறிவரல் விலக்கல் . 
169 . சங்கதிர் வாவிக் கலைசைத் தியாகர் தழற்கண்வந்த 

அங்கதிர் காமத்தன் கைவேற்கண் ணாள்கண் ணடிக்கடிகூர் 
வெங்கதிர் வேல வருமாயும் வியும் விழுந்ததினைச் 
செங்கதிர் கொள்ளு மெமர்சேர்ந் துழுவர் செழும்புனமே , 

(க ) 
இறைவியைப் பாங்கி குறிவரல்விலக்கல் . 
170. செருமா மதக்களி றார்க்குங் கலைசைத் தியாகர் வெற்பில் 

ஒருமா மடந்தையின் றேதோ வறிகில னொப்பிலன்னை 
பொருமா விழிசிவந் துள்ளங் கொதித்துப் புகையுயிர்த்தாள் 
மருமா தவிப்பந்த ராடமுன் போலிக்கு வாரற்கவே . 

இறைமகள் ஆடிடம் நோக்கி அழிதல் . 
171. எடுத்தசிற் றில்லுங் கலைசைத் தியாக ரசதக்குன் 

றுடுத்தவொண் சாரலு மாணிக்கத் தண்சுனை யும்புனமும் 
கொடுத்திடு மானந்தத் தேன்வழி யாறுங் குலாவியுலாய் 
அடுத்துப் பழகிப் பிரிபவர் போலில்லை யன்னியரே . 

பாங்கி ஆடிடம் விடுத்துக்கொண்டு அகறல் . 
172. பெண்பா லுகந்த கலைசைத் தியாகர் பிறங்கலுள்ளார் 

எண்பால வெம்மைய ராணைகொண் டேகுது மித்தலைசேர் 
தண்பா லயில்கொண் டொருவர்வக் தாற்றள ராதவண்ணம் 
பண்பாற் பசுங்கிள்ளை காளெங்க ணீர்மை பகர்மின்களே . 

( ச ) 
169. கதிர்காமத்தன் - கதிர்காமமென்னும் தலத்தையுடைய முருகக் 
கடவுள் . கண்ணாள் கண் ஆயும் அடிக்கடி வரும்; கண் - இடம் ; ஆய் - தாய் . 
கதிர்காமத்தன் கைவேற்கண்ணாளென்றது புகழுவமை . வீயும் - பறவைகளும் , 

170. மடந்தை : விளி . 

171 , இரசதக்குன்று வெள்ளிமலையாகிய கைலை . ஆனந்தத்தைக் 
கொடுத்திடு தேன் வழி ஆறும் . 

172. எம் ஐயர் - தமையன்மார்களுடைய , இ தலைசேர் தண் = இதண் - 
பாண் . 


கலைசைக் கோவை . 


49 


பின்னாள் நெடுந்தகை குறிவயின் நீடுசென்றிரங்கல் . 
173. காவினைச் சூழ்ந்த களிமயில் காளென்ன காரணமால் 

ஏவினைக் கொண்ட கலைசைத் தியாக ரிணைமலர்த்தாள் 
பூவினைக் கொய்து மெய் யன்பொடு பூசிக்கும் புண்ணியர்தம் 
தீவினை யற்றது போலற்ற வாவித் தினைப்புனமே . ( 5 ) 

தலைமகன் வறுங்களம் நாடி மறுகல் , 
174. நறுங்களம் போருக மிப்பர ணாக நயந்து நல்லம் 

பெறுங்கள நாதன் கலைசைத் தியாகப் பிரானருள்போல் 
உறுங்களந் தீர்த்தெம்மை யுய்வித்த மாவின் றொளித்து நிற்க 
வறுங்களங் கண்டகண் காளெங்க னாமினி வாழ்குவதே . ( சு ) 

தலைமகன் தலைமகள் வாழும் ஊர்நோக்கி மதிமயங்கள் . 
175. நதிபொதி வேணிக் கலைசைத் தியாகர் நன் னாடனையாள் 

பதியிது நோக்கியென் னாருயிர் சோர்தல் பசும்பொழில்வாய் 
அதிமது ரக்கனி யுண்பானொ ரேழை யணுகற்கஞ்சி 
மதிமயங் காநின்று வாயூறி யேங்கும் வகையொக்குமே . ( எ ) 

கக . இரவுக்குறி . 

இறையோன் இருட்குறி வேண்டல் . 
176 , சுராதிபர் போற்றுங் கலைசைத் தியாகர்த் தொழாவுயிரை 

விராவிய வல்லிருள் போற்கொண்டன் மூட மிடைந்தவிருள் 
சராசர முற்றும் விழுங்கிய தால்வழி தான்றடவி 
இராவிருந் தெய்தினன் யான்மட வீருங்க ளிம்மனைக்கே. ( க ) 


173. மால் வினை - திருமாலாகிய அம்பை . தீவினை அற்றதுபோலற்ற 
வா இத் தினைப்புனமே : " அஞ்செழுத் தெங்குரு நாதன் றன தடி யார்க்கொழித்த , 
சஞ்சிதம் போலத் தினைமுற்று மாள ” ( திருவாவடுதுறைக்கோவை , 179 ) ; 
“ அன்பர் குலநிலத்துக் , கருப்பற்று விட்டெனக் கொய்தற்ற தின்றிக் கடிப் 
புனமே ” திருச்சிற் , 143 . 

174. இப்பரண் நறுங்கள் அம்போருகமாக ; அம்போருகம் - தாமரை . 
நல்லம் - விடம் ; களம்- கழுத்து . உறும் கள்ளம் - மிக்க கள்ளத்தை . மா - திருமகள் . 

175. சோர்தல் வாயூறியேங்கும் வகையை ஒக்கும் . 
176. இரா விருந்து - இராவின் கண் விருந்தாக , 

7 


50 


கலைசைக் கோவை . 


பாங்கி நெறியினது அருமை கூறல் , 
177. சங்குலம் போடைக் கலைசைத் தியாகர் தரணியிற்கார் 

மங்குலங் கெங்கு மடங்கல்கக் காநிற்கு மாமடங்கல் 
வெங்குல வேழங் களைப்பிளந் துண்ணு மிகுந்த விருள் 
கங்குலஞ் சா தன்ப யார்வரு வாரெங் கடிநகர்க்கே . 

( உ ) 
தலைவன் நெறியினது எளிமை கூறல் . 
178. கல்லால ரெங்கள் கலசத் தியாகர் கலைசையன்னாள் 

கொல்லாமற் கொல்லு மிடைக்கே சரிக்கிடை கோளரிகள் 
நில்லா வெதிர் குழற் காருக் குடையிரு ணீங்குமல்லில் 
அல்லா தரவென் கழலொலிக் கஞ்சிடு மஞ்சலனே . 

( ங ) 
பாங்கி அவன்நாட்டணியியல் வினாதல் . 
179. வெண்டலை மாலைக் கலைசைத் தியாகர் வியன்சிலம்பா 

வண்டலை போது மற் றியாதுடை யாது மலைகலனும் 
கொண்டலக் காரஞ்செய் சாந்தமும் யாவை குமுகுமெனும் 
தண்டலை யாதுங்க டொண்டைநன் னாட்டுறை தையலர்க்கே . ( ) 

தலைவன் அவள்நாட்டணியியல் வினாதல் . 
180. குழைபிட்ட காதர் கலைசைத் தியாகர் குலவரைமேல் 

கழையிட்ட தோளிமற் றென்னாட் டணியியல் கட்டுரைத்தென் 
மழையிட்ட நின்மலை நாட்டிள மாதர் வனைகலன்பூத் 
தழைபிட்ட சாந்தநின் றாடிட மீதெனச் சாற்றுகவே . ( ரு) 


177. சங்கு உலம்பு ஓடை ; உலம்புதல் - ஒலித்தல் , மடங்கல் - இடியை , 
மாமடங்கல் - சிங்கம் . 


178. இடைக்கேசரிக்கு - இடையாகிய சிங்கத்திற்கு . இடைகோளரி 
கள் - தோற்ற சிங்கங்கள் ; இடைதல் - பின்னிடுதல் . நில்லா : முற்று , அரவு - 
பாம்பு . 

179. குமுகுமெனும் : " பசுமஞ்சள் குமுகுமுக்க ( அழகர்கலம்பகம் , 
10. ) வண்டு அலையும் போது ; போது - மலர். 

180. பூவையும் , தழையையும் , இட்ட சாந்தத்தையும் , ஈதென்பதனைக் 
கலன் முதலியவற்றோடு தனித்தனியே கூட்டுக . 


கலைசைக் கோவை . 


51 


ம 


கர் 


தலைமகற்குப் பாங்கி தன் நாட்டணியியல் சாற்றல் . 
181. ஏந்தண்ணல் வேல கலைசைத் தியாக ரிமாசலமேல் 

மாந்தண் ணடையு முடையாக் குருவிந்த மாலிகையும் 
காந்தண் மலர்களுஞ் சந்தனப் பூச்சுங் கலந்தணிந்தெம் 
பூந்தண் ணடைமட வாரா டிடங்கணிப் பூம்பொழிலே . 

பாங்கி தலைமகட்குத் தலைமகன் குறையறிவுறுத்தல் 
182. ஒருகால காலர் கலைசைத் தியாக ருபர்வரைமேல் 

அருகால மேகம் பொரிபோ லுடுச்சிந்த வார்த்தெழுந்தி 
ரிருகா லறுகின நால்வாயி னாம்ப லிரையருந்தும் 
வருகா ரிரவின் வரல்வேண் டினர்நம் மனைக்கன்பரே . 

நேராது இறைவி நெஞ்சொடு கிளத்தல் . 
183. பண்ணவர் போற்றுங் கலைசைத் தியாகர் பரிசுணர்ந்தோர் 

பெண்ணறி வென்பது பேதைமைத் தென்று பிரித்துரைத்தல் 
திண்ணநெஞ் சேசித் திரகாயம் பாயுஞ் செறியிரவில் 
கண்ணன்ன காதலர் தாம்வர லொப்பினள் காரிகையே . ( அ ) 

தலைமகள் நேர்ந்து பாங்கியொடு உரைத்தல் , 
134. மெல்லிய லாய்தென் கலைசைத் தியாகர்தம் வெற்பிலங்கோர் 

வல்லியங் கண்டு நாங்கிடும் போதெதிர் வந்தெனைப்பாற் 
புல்லியப் புல்லைத்தங் கைப்படைக் கூட்டிப் புரந்தவர் தாம் 
எல்லி யவாவின பேற்சொல்லு மாறென்னை யின் னுமொன்றே . 


( 
எ 
) 


182. ஆல 


181 . மாமரத்தின் தண்ணிய தழையை ஆடையாக . குருவிந்தம் - ஒரு 
வகை மாணிக்கம் ; திருவிளை . மாணிக்கம் விற்ற . 33 - 42 , பார்க்க . 

அசைய . ஈரிருகால் அறுகு இனம் - நான்கு கால்களை 
புடைய அத்தியாளியின் கூட்டம் . 

நால்வாயின் ஆம்பல் 

தொங்கிய வாயினை 
யுடைய யானை . 

183. பெண்ணறிவென்பது பேதைமைத்து : நுண்ணுணர் வுடையோர் 
நூலொடு பழகினும் , பெண்ணறி வென்பது பெரும்பே தைமைத்தே ” ( நன் . 
சூ . 265 , மயிலை , சங்கா . மேற் . ) சித்திரகாயம் - புலி ; கடும்புலிக ளயர்ந்துசித்ர 
காயமெனும் பெயர்விளக்க " அழகர் கலம் . 1 . 

184. வல்லியம் - புலியை. அப்புல்லை - அந்தப் புலியை , எல்லி அவா 
வின்ரேல் - இரவுக்குறியை விரும்பினராயின் . 


52 


கலைசைக் கோவை . 


தலைமகள் நேர்ந்தமை பாங்கி நெடுந்தகைக்கு உரைத்தல் 
185 , சிலைவளை யாழியன் போற்றுங் கலைசைத் தியாகர்வெற்பா 

மலைவளை யாநின்ற வுன்னெஞ் சுவப்ப வணங்கியங்கை 
லைவளை யாளை யிரந்திரந் தேயிர வீர்ந்தொடைசேர் 
தலைவளை யாவருள் செய்யப்பெற்றேன்றவந் தானென்னவே . () 
பாங்கி தலைமகனைக் குறியிடத்து நிறுத்தித் தாய்துயில் அறிதல் . 
186. நஞ்சாருங் கண்டர் கலைசைத் தியாகர் நன் னாடனையாய் 

மஞ்சார் புனத்தினின் றாடா நமக்கு மகிழ்ச்சிதந்த 
அஞ்சாயன் மென்மயி லாபங்க டேக்கி னகன்குடம்பைத் 
துஞ்சாத வண்ணங்கைக் குன்றொன் றுரிஞ்சிச் சலாய்வருமே . 

பாங்கி தலைமகட்குத் தலைமகன் வரவறிவுறுத்தல் . 
187 , குயிலே யனைய சொற் கோமள மேவெண் குரைகடன்மேற் 

றுயிலேறு கொண்ட கலைசைத் தியாகர் சுடர்க்கிரிமேல் 
மயிலேறு கந்தர்வந் தாலெனக் கங்குனம் மாமனைக்கே 
அயிலேந்து நம்மன்பர் வந்தார் தந் தார் பொம்ம லம்மலரே . ( கஉ ) 

பாங்கி தலைமகளைக் குறியிடத்துக் கொண்டு சேறல் . 
188. விரலாழி வின்மணித் தீபங் கொடுநம்மை மேவியன்பர் 

வரலா லெதிர்கொளப் போது கம் வாமங்கை மாளிகைகள் 
நிரலார் கலைசைத் தியாகேசர் வெற்பினி னீலமஞ்ஞை 
முரலாறு காலிசைத் தாலாட்டக் கண்டுயின் மொய்பொழிற்கே 


185. சிலை வளை ஆழியன் - வில்லையும் சங்கத்தையும் சக்கரத்தையும் 
உடைய திருமால் . மலைவு அளையா நின்ற . இலை வளையாளை லைவடிவ 
மாக உறுப்பு அமைக்கப்பட்ட வளையையுடைய தலைவியை . தலைவளையா - 


தலை 


னங்கி . 


வணன் 


186. ஆயம் - கூட்டம் . கைக்குன்று - யானை . 

187. வெண்கடல் மேல் துயிலுகின்ற திருமாலாகிய இடபத்தைக் 
கொண்ட ; ஏறு - இடபம் . பொம்மல் - பொலிவு , 

188. விரன் மோதிரத்திலுள்ள ஒளியையுடைய மணியாகிய தீபத்தைக் 
கொண்டு . மங்கை : விளி . ஆறுகால் - வண்டு . இசையால் தாலாட்ட , ஆறுகால் 
தாலாட்ட மஞ்ஞை கண்துயில் ; மஞ்ஞை - மயில் . 


கலைசைக் கோவை, 


53 


பாங்கி தலைமகளைக் குறியிடத்து உய்த்து நீங்கள் . 
189, தெள்ளம் பணிசெஞ் சடையார் கலைசைத் தியாகர்வெற்பில் 

வள்ளம் பெறுமுலை யாயுன்கண் வாயின் வளங்கவர்ந்து 
விள்ளம் புயமென்று மாம்பலென் றும்பெயர் வேறுகொண்ட 
கள்ளஞ் செறிமல ரெல்லாங்கொய் தேவந்து காட்டுவனே . ( கச ) 

தலைமகன் தலைமகளைக் குறியிடத்து எதிர்ப்படுதல் . 
190. இலக்கண மாடக் கலைசைத் தியாகர்மற் றிவ்விரவை 

வலக்கண் விழித்துப் பகலாக்கச் சற்று மதித்தனரோ 
சலக்கணின் கோயிற் கதவந் திறந்ததெத் தந்திரமென் 
அலக்கண் டவிரமுன் வந்து நிற்கின்றவின் பாகரமே . ( கரு ) 

தலைமகள் ஆற்றினதருமை நினைந்திரங்கள் . 
191. இடங்க ரநேகஞ் செறியாறு நீந்தி பியங்கரிய 

இடங்கர வாமிரு கங்கட்கஞ் சாதன்ப வெண்கணர்க்கோர் 
இடங்கரன் நீந்த கலைசைத் தியாக ரிறும்பிலென்னில் 
இடங்கர வேலொடு வந்ததெவ் வாறிவ் விரவிடையே . ( கசு ) 

தலைமகன் தலைவியைத் தேற்றல் . 
192. மட்டிட்ட கோதை கலைசைத் தியாகர் வரையகத்துன் 

திட்டிக் குடைந்த சமனண்பு கொள்ளவென் றிண்ணியவேல் 
ஒட்டிக் கிடந்த வுரிமையி னால்விலங் குள்ளவெல்லாம் 
எட்டிக் காக்கவென் வேலொளி மேய்ந்த திருளினையே . 


. 


189. தென் அம்பு அணி ; அம்பு - நீர் . வள்ளம் - கிண்ணம் . கள்ளம் 
கபடம் , கள்ளாகிய நீர் . 197 , பார்க்க . 

190. வலக்கண் சூரியன் . சலக்கண் நீரிலே உள்ள ; நீரிலே உள்ள 
நின்கோயிலென்றது தாமரையை ; தலைமகளைத் திருமகளாகப் பாவித்துக்கூறிய 
படி . இன்பாகாமே - இன்பத்திற்கு இருப்பிடமாக உள்ளாய் , 

191. இடங்கர் - முதலை . இயங்க அரிய இடத்தையும் . காவு ஆம் மிரு 
கங்கட்கு . எண்கண்ணர்க்கு - பிரமதேவர்க்கு . இடங்கர் அன்று ஈந்த - கலசத்தை 
அக்காலத்திற்கொடுத்த , என் இல்லிடத்திற்கு . கர வேலொடு ; கரம் - கை , 

192. மட்டிட்ட கோதை : விளி . திட்டிக்கு - கண்களுக்கு , சமன் - யமன் . 
வேலை ஒட்டி , கரக்க றைய , 


மை 


54 


கலைசைக் கோவை . 


புணர்ச்சியின் மகிழ்தல் . 
193. எல்லாரும் போற்றும் கலைசைத் தியாகரை யெய்து மன்பர் 

எல்லாஞ்சிவமென்று கண்டுண்ணல்போலுண்ணவிங்கிவண்மெய் 
எல்லா மமிழ்திற் சமைத்து நல் காரண னென்னுடலம் 
எல்லாஞ்செந் நாவுடை வாயாக வென்கொ லியற்றிலனே . ( கஅ ) 

புகழ்தல் . 
194. அடியார்க் கருளுஞ் சிதம்பர வீச ரணிதிருவெண் 

பொடியா ரிருக்குந் திருக்கோ விருந்த புரவரைமேல் 
வெடியார் மலர்க்குழ லாய்வனத் திற்றவ மேவிடினும் 
கொடியா ருனதிடைக் கொப்பாவ தில்லைக் குணம் படைத்தே . ( ) 

தலைமகனைத் தலைமகள் குறிவரல் விலக்கல் 
195 , கதிரார் கணிச்சிக் கலைசைத் தியாகர் கனவரைச்சூர் 

அதிராத் திரிதரு மல்லாம லன்ப வடல்வயமா 
வெதிராத் திரியும் வெதிர்வேர்க் கவலை விசும்பிலிருள் 
வதிராத் திரியில் வினையேன் பொருட்டினி வாரற்கவே . ( 20 ) 

தலைமகன் தலைமகளை இல்வயின் விடுத்தல் . 
196 , வெம்போகி பூண்ட கலைசைத் தியாகர் வியன் வரைப்பூம் 

கொம்போ திடுகிடை யீர்கைத் தளிரிற் குளவிகுற்றா 
தும்போ தகஞ்செல்லு மொண்பளிங் கிற்றலத் தூ பெயத் 
தம்போ ரூகமுறல் போற்பஞ்சி யூட்டு மடிகள் வைக்தே. ( உக ) 


193 . உண்ணல் - அனுபவித்தல் . யான் உண்ணநல்கிய ஆ ணன்; ஆர 
ணன் - பிரமதேவன் . 

194. வெடிஆர் - வெடித்தல் ஆர்ந்த ; வெடித்தல் - மலர்தல் ; " அந்தி 
வெடிமுல்லை ( தனிப் . ) கொடியார் - பூங்கொடி , கொடியவர் . 

195. சூர் - தெய்வங்கள் . வெதிரா . கோபம் கொண்டு ; வெதிர்த்தல் - 
கோபங்கொள்ளல் , வெதிர்வேர்க்கவலை - மூங்கில்களின் வேர்களையுடைய பிளவு 
பட்டவழி . இருள்வதி - இருள் தங்கியிருக்கின்ற . 

196. போகி - பாம்பு . பூங்கொம்பு ஒது - பூங்கொம்பை உவமையாகச் 
சொல்லப்பெற்ற , குளவி குற்றாது - காட்டுமல்லிகைப்பூவைப் பறியாமல் , உ.ம் 
போது அகம் செல்லும் - உமக்குரிய தாமரைப்பூவாகிய வீட்டை அடைமின் . 
பளிங்குத்தலத்தூடு செல்லுமென இயைக்க , தஞ்சை . 183 - ஆம் செய்புளைப் 
பார்க்க . 


கலைசைக் கோவை . 


55 


பாங்கி தலைமகளை யெய்திக் கையுறை காட்டல் . 
197. செவ்வாய் தனக்குநின் றிங்கள் முகத்திற்குந் தெவ்வெனலாம் 

இவ்வாம்பல் பங்கயங் கொய்துவந் தேனஞ்ச லெவ்விருளும் 
ஒவ்வாத கார்க்குழற் கேற்குங்கண் டாய்தைய லுட்புகுந்தென் 
வெவ்வாசு தீர்க்குங் கலைசைத் தியாகர் வெளிக்குன்றிலே . 

பாங்கி தலைமகளை இற்கொண்டகறல் . 
198. கயந்தந்த தெவ்வலர் கங்குற் களைந்தனங் காண்பயந்து 

பயந்தந்த வள்கண் விழித்தின் தட்டிப் பயந்தருமுன் 
இயந்தந்த வோசைக் கலைசைச் சிதம்பர வீசர்வெற்பில் 
நடந்தந்த செல்விநின் பூங்கோயில் கொல்லை நடந்தருளே . (உங ) 

பாங்கி தலைமகனைப் பின் சென்று வரவு விலக்கல் . 
199. அறவாணர் வாழுங் கலைசைத் தியாகர்வெற் பாரமகில் 

மறவா ளெமாகுறைத் தாரழற் கூட்ட வரும் புகையோ 
இறவா ரிருளி லொருகீ தனிவர லூங்கிரவில் 
திறவாக் கதவ மொருநூ றணங்கின் றிருமனைக்கே . ( உச ) 

தலைமகன் மயங்கல் . 
200. அப்பேறு சென்னிக் கலைசைத் தியாக சலமின்னே 

செப்பேறு கொங்கையு நானும் புணர்ந்தின்பத் தேனருந்தும் 
இப்பேறு கண்டு மதுரக் கனியுணு மேல்வையிலோர் 
கைப்பேறு காஞ்சிரங் காபிட்ட தென்னக் கழறினையே. 


197. தையல் :விளி. வெளிக்குன்று - வெள்ளிக்குன்று . 

198. கயம் - ஆழமான நீர்நிலை . தெவ் - பகைமை . பயந்து - பெற்று . 
பயம் தந்தவள் - பாலை அளித்த தாய் . பயம் தருமுன் - அச்சத்தைத் தருவதற்கு 
முன் . பயந் தந்தவள் அதட்டி : " அனைவேங்கையின தட்ட ” ( அழகர்கலம் . ) 
இயம் - வாத்தியம் , நயம் - இன்பம் . பூங்கோயில் - பூவாகிய கோயில் , 
199. மறவாளால் . 

ஊட்ட ஊட்டுதலால் . உறவு ஆர். வால் - 
வாராதே . நூறுசதவமென்றது ஏறிதழ்களை ; " சதபத்திரத்தாள் ( 206 ) 
என்பர் பின் ; திருமனை- தாமரைமலர் . நூற்றிதழ்த்தாமரைமலரில் இருக்கும் திரு 
மகளாக நினைந்து தலைமகளைக்கூறியபடி ; திருச்சிற் 206 - ம் செய்யுளைப்பார்க்க . 

200. ஏல்வை - காலம் , காஞ்சிரங்காய் - எட்டிக்காயை . 


56 


கலைசைக் கோவை . 


( க ) 


தோழி தலைமகள் துயர்கிளந்து விடுத்தல் . 
201. ஓங்குங் கலைசைத் தியாகேசர்க் கன்பில ருள்ளிருள்போல் 

வீங்குங் கனையிரு ணீசெல் வதற்கு விதிர்விதிர்த்தே 
ஏங்கு மிவளுய்ய நின்னூர்புக் குன்னெழின் மாளிகைமுன் 
தூங்கு மணியொலி கேட்பிக்க வேண்டுந் துணைமன்னனே . ( ) 

திருமகட் புணர்ந்தவன் சேறல் . 
202. சரியாங் கறிந்தெம் பதிக்கே குதலெளி தஞ்செழுத்துச் 

சரியார்க் கரியர் கலைசைத் தியாகர் தடவரைக்கே 
சரியானை மத்தகம் பற்றிடுங் கங்குலிற் றையலங்கைச் 
சரியார்ந்த செம்மணி மின்னே வெய் யோற்குச் சரிநிற்குமே , ( ) 

கச . இரவுக்குறி யிடையீடு . 

இறைவிக்கு இகுளை இறைவரவுணர்த்தல் . 
203. செய்யா மொழியர் கலைசைத் தியாகர் சிலம்பில்வளைக் 

கையா யிஃதென்ன காரண மோநறுங் கான்மலர்க்கை 
தையா ரணியத் தயனின்ற புன்னைத் தருவிலன்னம் 
மையா மினிமுற்றுங் கண்டுயி லாதல மந்தனவே . 

தான்குறிமருண்டமை தலைவி அவட்குரைத்தல் . 
204. நானோர் குறியினை நங்கோன் குறியென்று நாடிச்சென்று 

கானோவ நின்றுறு புள்ளொலி கேட்டுக் கலைசையிலெம் 
மானோர் சிதம்பர மாதே வனைவணங் காரின் வினை 

தானோ விது வென்று நொந்து வந் தேன் பின்னைத் தாழ்குழலே . 
201 , விதிர்விதிர்த்து - நடுநடுங்கி . மணி - ஆராய்ச்சிமணி ; " வாயிற் 
கடைமணி நடுநா நடுங்க " ( சிலப் .20 : 13 ) ; " ஆடுங் கடைமணி நாவசையாமல் 
ஒட்டக்கூத்தர் வாக்கு , 

202. சரி - வழி . அஞ்செழுத்தை உச்சரியாதவர்களுக்கு . கேசரி - சிங் 
கம் . கைச்சரி ஆர்ந்த - கைவளையில்பொருந்திய . செம்மணிமின்னே - செம் 
மணியின் ஒளியே . சரிநிற்கும் - ஒப்பாகும் . 

203. செய்யா மொழி - வேதம் ; செய்யா மொழிக்கும் ” ( திருவள்ளுவ 
மாலை .) கான் மலர்க் கைதை ஆரணியத்து - வாசனை உள்ள மலர்களையுடைய 
தாழங்காட்டில் , மை யாமினி முற்றும் - கருமையையுடைய இராத்திரி எல்லாம் . 
புன்னை மரத்தில் அன்னமிருத்தல் : " கன்னியம் புன்னை மேலன்னங்காள் ” யா - வி . 
சூ . 60 , மேற் . 
204 , கால் நோவ , கலைசையில் எம்மான் , சிதம்பராமாதேவனை - சிதம்பரேசரை. 


கலைசைக் கோவை . 


57 


பாங்கி தலைமகன் தீங்கெடுத்தியம்பல் . 
205. வேயோ வெனும்பசுந் தோளாய் கலைசையுண் மேவிமனத் 

தூயோர் பரசுஞ் சிதம்பர வீசற் றொழா தவர்போல் 
நீயோகை யின்றி நெடுமூச் செறிய நிகழ்த்துமந்தத் 
தீயோர் துணிந்துனக் கையுற வாங்குறி செய்தனரே . 


( ங) 


தலைமகன் புலந்துபோதல் . 
206. விழுத்தவஞ் செய்சத பத்திரத் தாள்வெளி மேவுமென்றே 

முழுத்தமந் தன்னிற் கலைசைத் தியாகர் முளரியந்தாள் 
வழுத்தல்செய் யாதவர் தீவினை போல வளைத்தெனை 
இழுத்தலைத்தாய்நெஞ்சமேரியன் சொல்வேனிந்தவேழைமைக்கே . 

புலர்ந்தபின் வறுங்களந் தலைவிகண்டிரங்கல் . 
207. கங்காள வேடர் கலைசைத் தியாகர் கழித்தமுண்ட 

கங்கா ளலம்புசங் கங்காள் கடற்கரைக் கானற்புன்னா 
கங்காளெங் காவலர் யான்வந்து போனபின் காதலுருக் 
கங்காண வந்தன ரோவுண்மை சொன்மின்கள் கங்குலிலே . ( 5 ) 


இதுவுமது . 
208. திருவார் கலைசைத் தியாகேச ரைத்தரி சித்தவர் போற் 

குருவா லரும்பு நகைமுத்தங் காட்டிப்பொன் கூர்பவள 
உருவாய் மலர்ந்து கொங் கையேந்திப் பாசடை யோதியணி 
தருவாலைப் புன்னைநல் லாய்மகிழ்ந் தாயுன் றலைவர்க்கண்டே . ( ) 


205. மேவித் தொழா தவரென இயைக்க . நெடுமூச்செறியக் குறி 
செய்தனர் . 

206. சதபத்திரத்தாள் - தாமரை மலரிலுள்ள திருமகள் போன்ற தலைவி . 
தமம் - இருட்டு , வளைத்து - தடுத்து , எழைமை - அறியாமை . 

207. கங்காளம் - முழுவெலும்பு . முண்ட கங்காள் - தாழைகளே . புன்னா 
கங்காள் - புன்னைகளே . காதல் உருக்கம் - காதலாலுண்டாகிய உருக்கத்தை . 

208 . குரு வால் அரும்பு வெள்ளொளியை யுடைய அரும்பாகிய. 
பாசடை ஓதி - பசிய இலையாகிய கூந்தலை. வாலை - இளையவள். 

புன்னை 
நல்லாய் - புன்னையாகிய மங்கையே , 

8 


58 


சிராமலைக் கோவை . 


நேரிழை பாங்கியொடு நேர்ந்துரைத்தல் . 
185. ஒட்டார் புரமுன மட்டார் சிராமலை யொண்ணு தலாய் 

கட்டார் நிறமுற மட்டார் சுனையினிற் கட்டியெடுத் 
திட்டா ரெனையொளி விட்டார் பகழி யிபந்தொலையத் 
தொட்டா ரிரவுற விட்டா ருனையெனிற் சொல்லலென்னே . ( ) 


நேர்ந்தமை பாங்கி நெடுந்தகைக் குரைத்தல் . 
186. பணிந்தும் புகழ்ந்து மிரந்தே னிரவினிற் பான்மொழிதான் 

துணிந்துன் பணியினி னின்றிட நாடொறுந் தூயமலர் 
அணிந்துந் துதிசெய்து மன்பருட் கூடி யமரரன்பால் 
தணிந்துந் தொழவரு ளெம்மான் சிராமலைத் தார்மன்னனே . 

தலைவனைப் பாங்கி குறியிடைநிறுத்தித் தாய்துயிலறிதல் . 
187. பாகத்தை மாதுக் களித்தோன் சிராமலைப் பாசிழையாய் 

மாகத்தை மேவும் பொழிலிற் றுயிலின்றி மல்கிருள்வாய் 
நாகத்தை நாக மலைத்திட நாக நடுங்கவதன் 
ஆகத்தை நூறு மயில் கட்சி மேலெழுந் தார்க்கின்றதே . ( க ) 


185. ஒட்டார் புரம் - பகைவருடைய ஊர்களை . கள் தார் நிறம் உற - 
கள்ளையுடைய மாலையை அணிந்த தம்முடைய மார்பை நான் அடையும்படி . 
மட்டு வாசனை . நிறமுறக் கட்டி யெடுத்திட்டார் . ஒளியை வீசி ஆர்ந்த 
பாணத்தை இபம் தொலையத் தொட்டார் ; இபம் - யானை . இரவில் என்னை 
அடைதற்கு உன்னைத் தூதுவிட்டா ரென்றால் . உடன்பட்டே தீரவேண்டு 
மென்றபடி . 


186. பால்மொழி - தலைவியானவள் . பான்மொழி உன்பணியில் நின் 
றிட இரந்தேன் . அன்பருட் கூடியவர் அமரர் . மன்னனே ! இரந்தேன் . 


187 . மாகம் - ஆகாயம் . நாகத்தை - சுரபுன்னையை . நாகம் அலைத் 
திட - யானை அலைப்ப . நாகம் நடுங்க - பாம்பு நடுங்க . அதன் ஆகத்தை - 
அப் பாம்பின் உடலை . நூறும் - அழிக்கும் . கட்சி - கூடு . மயில் ஆர்க்கின்றது . 


கலைசைக் கோவை . 


59 


இறைவிமேல் இறைவன் குறிபிழைப்பேற்றல் . 
212. குறப்பேதை யர்க்குக் குலதெய்வ மாய்வந்த கோமளமான் 

மறப்பேறு சித்த முடையவ ளாயினு மாதவிழாச் 
சிறப்பேறு தொட்டிக் கலைவாழ் சிதம்பர தேவன் வெற்பிற் 
பிறப்பே ழினுமற வேனுங்கண் மங்கையைப் பெண்கொடியே . ( ) 
தலைமகள் குறிமருண்டமை தோழி தலைமகற்குரைத்தல் . 
213. கொய்யு மலர்ச்சுனை மாங்கனி வீழ்தொறுங் கொற்றவ 

செய்யுங் குறியென் றடிக்கடி பார்த்துத் திகைத்தழுங்கி 
மையுண்ட கண்டர் கலைசைத் தியாகரை வாழ்த்தலர்போல் 
கையும் படியெழுத் தோவென்று மீண்டன ணன்னு தலே , ( க 5 ) 

அவன் மொழிக்கொடுமை சென்று அவளவட்கியம்பல் . 
214. வெங்கோ ளரிதிரி யாமத்தி யாம்வந்து வீபெழுப்பாப் 

பைங்கோழி கூவள வுங்கறங் கச்செய்து பார்த்து நின்றே 
செங்கோ கனகத் திருவே கலைசைத் தியாகர் வெற்பர் 
எங்கோ விருந்த புரநோக்கிச் சென்றன மென்றனரே . ( கட் ) 

என் பிழைப்பன்றென்று இறைவி நோதல் . 
215. நீளுஞ் சுனைக்கய லாண்மிசைப் பாய்தொறு நேடியங்கென் 

தாளுந் தளர்ந்திடச் செல்லா திறுத்தனன் றையன் மெய்யர் 
நாளும் பழிச்சுங் கலைசைத் தியாகர் நன் னாடர் கொன்னே 
மீளும் படி செய் தனரென்ப ரேலென் விதியென்பதே . 

( ககூ ) 


212 , குலதெய்வம் : அழிவிலர் முயலு மார்வ மாக்கள் , வழிபடு தெய் 
வங் கட்கண் டாங்கு ,... வருந்தா தேகுமதி வாலெயிற் றோயே " நற் , 9 : 1-9 . 

213. எழுத்தோ - தலையெழுத்தோ; “ அளந்தென் றலைபி லெழுத்தெனும் 
கூழை யரும்பொருளே " சங்கர நயினார் கோயிலந்தாதி , 9 . 

214. வீ - பறவைகளை . செங்கோகனகம் - செந்தாமரைமலர் . 

215 , ஆண் - ஒருவகைமரம் ; : ஆண்மரக்கிளவி ” ( தொல் . சூ . 304 ) ; 
“ கொங்கை யேந்திய வாண்களு மவண , ஆணெ லாமொரு கன்னியை 
மணப்ப வானணையும் (காஞ்சிப் . நாட்டுப் , 46-7 . ) இறுத்தனன் - தல்கினேன் , 
தையல் : விளி . அது விதியென்பதென ஒரு சொல் வருவிக்க . 


60 


கலைசைக் கோவை , 


தாய் துஞ்சாமை . 
216. சித்தாங் கலைசைத் தியாகர் நொடித்தலைச் செய்யுமந்நாட் 

கொத்தார் தமோமயம் போலுமிக் கங்குற் குளிர்ந்ததடத் 
தெத்தா மரையு முறங்கநம் மன்னை யிரண்டு நய 
னத்தா மரைமுகி ழாவென்ன காரண நன்னுதலே . ( கச ) 

நாய் துஞ்சாமை . 
217. இணங்குமன் றேயிந்தப் பெண்ணென் பிறப்பன்ப ரிங்குறமால் 

வணங்குங் கலைசைச் சிதம்பர வீசரை வாழ்த்தலின்றிப் 
பிணங்கும் புறமதத் தார்குரைத் தாங்கிப் பிறங்கிருள்வாய்ச் 
சுணங்குக் கணங்கள் குரைத்தன்னை துஞ்சினுந் துஞ்சலவே . 

ஊர் துஞ்சாமை . 
218 , விண்ணேறு சோலைக் கலைசைத் திபாகர் வியன்சிலம்பின் 

கண்ணேயிக் கங்குலென் கண்ணே யனையவர்க் காண்பதெங்கே 
பெண்ணே குணக்கிற் புகர்தோன் றளவும் பெருங்குறிஞ்சிப் 
பண்ணே யெடுத்துப் பகர்ந்துறங் காரிப் பதியவரே . ( கசு ) 

காவலர் கடுகுதல் . 
219. நாவலர் போற்றுங் கலைசைச் சிதம்பர நாதர்வெற்பில் 

மாவல ரோட்டுநம் மன்பர்பொற் றேரொலி மாற்றுவித்தென் 
கோவல ரோடவிவ் வெல்லியி லல்லியங் கோதைநல்லாய் 
காவலர் கைப்பறை யோசையம் பேறுமென் காதகத்தே . ( கஎ ) 


216. சித்து - அறிவு , கொடித்தல் - அழித்தல் , தமோமயம் - தாமஸ 
குணமயம் ; “ தாமதத் தாமிருள் போற்குழ விக்கு " ( 245. ) நயனத்தாமரை - கண் 
களாகிய தாமரைமலர்கள் . முகிழா - குவியா ; தூங்கவில்லை யென் றபடி . 

217. இணங்குமன்றே இந்தப்பெண்ணென் பிறப்பு ; குறிப்பால் தன்னை 
இகழ்ந்தபடி , சுணங்குக் கணங்கள் - 15: ய்க்கூட்டங்கள் . 

218 , சிலம்பின் கண்ணே - மலையிடத்தே . புகர் - சுக்கிரன் . குறிஞ்சிப் 
பண் , குறிஞ்சிநிலத்திற்கும் அந்நிலத்திற்கு உரிய சிறுபொழுதாகிய நள்ளிர 
விற்கும் உரியது . 

219, மாவலர் --குதிரை ஓட்டுதலில் வல்லவர். என் கோ அலர் ஓட 
என் கண்களில் நீரோட ; அலர் - நீர் . ஓசையம்பு - ஓசையாகிய பாணம் ; 
லர் மாநிதிப் பேழையொ டெய்தின சென்னவின் தென் , காதினு ளாரழற் 
கோல்பாய்ந்த தொத்தது காரிகையே ” ( 241 ) என்பர் பின்னும் . 


எதி 


கலைசைக் கோவை . 


61 


நிலவுவெளிப்படுதல் . 
220. கொவ்வைகொள் வாய்ச்சி கலைசைத் தியாகர் குளிர்கண்ண தாய்க் 

கவ்வைக டீர்க்கு நிலவிரெண் வெள்ளைக் கலைகளினால் 
இவ்வைய முற்று மடங்கிடப் போர்த்தலி னெம்மன்னரே 
றவ்வைய முங்கொண்டு கோடையெவ் வாறிங்கடுத்திடுமே . ( கஅ ) 

கூகை குழறல் . 
221. கோட்டா லமர்ந்த கலைசைத் தியாகநங் கூத்தனைவெண் 

கோட்டாற் செயுங்குழை யானைத் தொழாத கொடியவர் சொற் 
கோட்டாலை போல்வல்லி நாம் பெரும் பேமுறக் கூரிருள்வாய்க் 
கோட்டான் மராமர மேலேறிக் கொண்டு குழறிடுமே . ( கசு ) 

கோழிகுரற்காட்டுதல் . 
222 , ஆழிப் புரிசைக் கலைசைத் தியாக ரடுக்கன்மின்னே 

சூழிக் களிற்றண்ணன் மார்பணி மாணிக்கச் சோதிகண்டே 
ஊழிப் பொழுது புலர்ந்ததென் றோகள் ளுறுமிரவிற் 
கோழிக் குலங்கண்மன் கூவா வெழுப்புங் குறிச்சியையே . ( 20 ) 

இதுவுமது . 
223. செவ்வேலை யைந்து செய் தாளுங் கலைசைத் தியாகர் வெற்பர் 

கைவ்வேலை பந்த வருணோ தயமெனக் கண்மேருண் 
டிவ்வேலை யாவ விடியலென் றோவிவ் விடையிருளில் 

அவ்வேலை யார்த்தெனக் கூக்குரல் காட்டிடு மாண்டலையே . ( உக ) 
220 , குளிர்கண்ண தாய் - சிவபெருமானுடைய இடக்கண்ணின் உருவ 
மாகி , கலைகள் - கிரணங்கள் , ஆடைகள் , கோடை - குதிரை , கோடைக்காலம் . 
சந்திரகிரணத்தால் உலகம் மூடப்பட்டிருக்கும் பொழுது கோடை எவ்வாறு 
வருமென்பது ஒரு நயம் . 

221. கோடு ஆல் - கிளைகளையுடைய ஆலமரத்தின்கீழ் , வெண்கோடு . 
சங்கம் , சொற்கோட்டாலை - சொல்லின் துன்பச்செயல் ; " குலதெய்வம் பண் 
ணுதிந்தக் கோட்டாலை யென்றாள் . விறலிவிடுதூது . 

222. ஆழி - வட்டம் . ஊழிப்பொழுது - யுகத்தைப் போன்று நீட்டித்த 
இராப்பொழுது ; ஊழிபெயர்க் தெனக்கங்கு லொருவண்ணம் புடைபெயர 
( கம்ப , மிதிலைக் காட்சி . 155. ) மன் : அசைநிலை . 

223 , செவ்வேலை ஐந்து - செவ்விய படைப்பு முதலிய ஐந்து தொழில் 
களை . வெற்பரது கையிலுள்ள வேற்படையை , இவ்வேலை - இந்த வேளையை . 
ஆவ : இரக்கக் குறிப்பு . அவ்வேலை - அந்தக்கடல் , ஆண்டலை - கோழி . 


62 


கலைசைக் கோவை . 


கடு . வரைதல் வேட்கை . 


தலைமகளைப் பாங்கி பருவரல் வினாதல் . 


224. அம்மனை யானவர் தம்முனி வுண்டுகொ லக்கலைசை 

அம்மனை யாக்கொள் சிதம்பர வீச ரருளன்ன நீ 
அம்மனை யாடிலை யூசல் கயிறற்ற தோவறியேன் 
அம்மனை யாநிற்றி யென்னோசொல் லாயுன் னகங்கொண்டதே . 


தலைமகள் அருமறை செவிலியறிந்தமை கூறல் . 


225. அருத்தியி னீங்கிக் கலைசைத் தியாக ரசலத்தெமை 

வருத்திய வன்ப ருருவெளித் தோன்ற வரவுவினாய் 
உருத்திகழ் தாரிடு மால்பார்த் திதிலொன் றுளதென நம் 
கருத்தின் முளைத்த வொருபுத வின்றனை கண்டனளே . 


( உ ) 


தலைமகள் தலைமகன்வருந்தொழிற்கு அருமைசாற்றல் . 


226. உலைவுற்ற காலன்னை ஞாளியிவ் வூர்கண் ணுறங்கினுமூர்த் 

தலையுற்ற காவலர் காய்வார் மதிதனைத் தந்ததொப்பாம் 
மலையுற்ற கூகையும் வாரணக் கூட்டமும் வாயடையா 
கலைசைத் தியாகர் வரையன்பர் காட்சியென் கட்கரிதே . 


224. . 

அம்மனை ஆனவர் - தாய்மாருடைய , கலைசையை அழகிய மனை 
யாகக்கொண்ட , அம்ம நையாநிற்றி . 


225. அன்பரதுஉரு வெளியில்தோன்ற . மால் பார்த்து - மயக்கத்தைக் 
கண்டறிந்து . புதவு - இரகசியம் ; “ திறப்பல் வாழிவேண் டன்னை நங் கதவே 
குறுநீ . 321 . 


226. அன்னையும் நாயும் இவ்வூராரும் . தன்னைத் தந்ததென்றது பாற் 
கடலை , மலையுற்றகூகை: " குன்றக்கூகை ” ( குறுந் . 153 : 1. ) கட்கு - கண் 
ணுக்கு . 


கலைசைக் கோவை . 

63 
தலைவி தலைமகனூர்க்குச் செல ஒருப்படுதல் . 
227. ஒருப்பா டுடனென் னலனுண்ட தேர்மன்ன ரூரகம்போய் 

விருப்பா லவருட னெய்து வ மோதெய்வ வேதமெனும் 
திருப்பா துகையிட்ட தாளார் கலைசைத் தியாகர் வெற்பிற் 
சுருப்பா குலமல்கு பூங்குழன் மாங்குயிற் றூமொழியே. ( ச ) 

பாங்கி தலைவனைப் பழித்தல் . 
228. செய்யகத் தேகன்னற் சாறூர் கலைசைத் தியாகர்வெற்பர் 

மெய்யகத் தேயுற்ற வின்னுயிர் போனம்மை மேவியொன்றாய்ப் 
பொய்யகத் தேவைத்துப் பின்னாண் மறந்தனர் பொன்னனையாய் 
வையகத் தேயில்லை யாலவர் போலொரு வன்கணரே . 

தலைமகள் இயற்பட மொழிதல் . 
229. சிந்திக்கு நேரும் விழிமொழிப் பாங்கி திகைத்துளங்க 

சிந்திக் சருகென்கைவிட்டோடற்கேங்கல்வெண்டிங்களென்றூழ் 
சிந்திக்கு நந்தினுந் தென்பூங் கலைசைத் தியாகர் வெற்பன் 
சிந்திக்கு மோவொரு தீமைநம் பாற்செயல் சித்தத்திலே. ( சு ) 

தலைமகள் கனவுநலிவுஉரைத்தல் . 
230 , இலவா ரிதழி சிதம்பர வீச பெழிற்கலைசைப் 

புலவா ரயிலன்ப ரென்கன வூடு புகுந்து தழீஇப் 
பலவா றினிதின் விளையாடப் பெற்றும் பயன்கொணலம் 
கலவா திழந்தணை தைவந் தனனிரு கண்விழித்தே . 


227 , ஒருப்பாடு - ஒன்றிநிற்றல் , போய் - நாம் போய் , வேதமென்னும் 
திருப்பாதுகை: மறையே நமது பாதுகையாம் " ( திருவிளை , உலவாக்கிழி . 9. ) 
சுருப்பு - வண்டு . ஆகுலம் - ஆரவாரம் . 

228. கன்னற்சாறு , கருப்பஞ்சாறு , தலைவன் உயிர் : “ மனையுறை 
மகளிர்க் காடவ ருயிரென " ( குறுந் . 135 : 2. ) பொன் - திருமகள் . 

229. சிந்து - கடல் . இக்கு - கரும்பு . பாங்கி : விளி . உளம் கசிந்து . 
இ குருகு - இந்த வளையல்கள் . திங்களும் சூரியனும் கெட்டு , கு நந்தினும் - பூமி 
அழிந்தாலும் , சிந்திக்குமோ - சிந்திப்பானோ. 

230 , இலவு ஆர் இதழி - இலவம்பூவை ஒத்த இதழை உடையாய் , என் 
னைத் தழுவி , பயன் - பிரயோசனம் , 


64 


கலைசைக் கோவை . 


கவினழிபு உரைத்தல் . 
231. சேணேறு பொன்னெயில் சூழுங் கலைசைத் தியாகர் வெற்பில் 

தூணேர் புயத்தன்பர் சேர்ந்தா லகன்றவர் தூரஞ்சென்றால் 
ஊணேது மற்றவர் போல்விரைந் தொன்றி யொளிவளையாய் 
வீணே பசலை விருந்தாக வுண்ணுமென் மெய்யழகே . ( அ ) 

தலைமகள் தன்துயர் தலைவற்கு உணர்த்தல் வேண்டல் . 
232. கொழிவான நீற்றர் கலைசைத் தியாகரைக் கூறலர்போற் 

பழிவாய்ந்த வென்கட் பசலையின் கொள்ளையைப் பார்த்து நல்ல 
வழிவாய்ந்த வன்பர் திருச்செவிக் கேற வகுத்தெடுத்து 
மொழிவா ரொருவருண் டேனாமு முய்குவ மொய்குழலே . ( கூ ) 

துன்புறு பாங்கி சொல்லெனச் சொல்லல் . 
233. இவருக் கணியுங் கலைசைத் தியாகர்க் கினியவெற்பர் 

தவருக்கு நேர்நுத லாய்பிரி வாயிற் றணந்தெனுள்ளத் 
தெவருக்குந் தோன்றா தொளித்தென் னிடர்களெல் லாமறிவார் 
அவருக் கினிப்புதி தாயென்னை யானொன் றறிவிப்பதே . (க 0 ) 

அலர்பார்த்துற்ற அச்சக்கிளவி . 
234. மங்கல மோங்குங் கலைசைத் தியாகர் மணிவரைமேற் 

கொங்கலர் கூந்தற் கொடியே மதன்விடுங் கோலெனுங்கூர் 
தங்கல ருக்குந் தடமுலை மாதர் தடையறவாய் 
பொங்கல ரான தழற்குமென் சட்புனல் பொங்கிடுமே . ( கக ) 


231. அகன்று பசலை என்னை விட்டு நீங்கி ; “ ஊருண் கேணி யுண்டு 
றைத் தொக்க , பாசி யற்றே பசலை காதலர் , தொடுவுழித் தொடுவழி நீங்கி , விடு 
வழி விடுவழிப் பாத்த லானே " ( குறுந் . 399. ) பசலை மெய்யழகை உண்ணு 
மென இயைக்க ; " பசலை யுணீஇயர் வேண்டும் ...... என் மாமைக் கவினே " 
குறுந் . 27 . 
232 , கொழிவு ஆன நீறு - செழித்த நீறு ; வடிக்கட்டிய நீறெனலுமாம் . 

அருக்கு - இந்த எருக்கம்பூவை ; இ : நெஞ்சறி சுட்டு , தவருக்கு - 
வில்லுக்கு . பிரிவாரில் - பிரியவரைப்போல . 

234. கொங்கு அலர் - மணம் பரந்த , கோல் - பாணம் . அலர் ஆன தழற் 
கும் - பழிமொழியான நெருப்பிற்கும் . தழற்கு நீர் பொங்குமென்பது ஒரு நயம் . 


233 . 


* 


கலைசைக் கோவை . 


65 


ஆறுபார்த்துற்ற அச்சக் கிளவி . 
235. திருந்தா ரியந்தமிழ் தேருங் கலைசைத் தியாகர் வெற்பர் 

அருந்தா ரியங்குநின் றிங்குவர் தேகு மமயத்தல்லில் 
முருந்தா ரியனகை பாதமுட் டைத்தின்னன் முற்றியதேல் 
மருந்தா ரியம்புவ ரென்றோபின்னேயென் மனஞ்செல்வதே . ( க 2 ) 

காமமிக்க கழிபடர்கிளவி . 
236. அன்னின்ற கண்டர் கலைசைத் தியாகருக் கன்பிலர்போல் 

முன்னின் றகன்றவர் தாம்வரு நாண்மொழி யாவிடினும் 
மன்னின்ற தண்பெண்ணை காள்புன்னை காளென்னை மையல் கொண்டே 
என்னின் றழுதியென் னீருங்கள் கேண்மை யினிதினிதே . () 

தன்னுட் கையாறெய்திடு கிளவி . 
237. சொல்லரிக் காடுங் கலைசைத் தியாகர் துறைக்கடல்வாய்ப் 

புல்லரி தாங்கன்னித் தாழையி னீழற் புணர்ந்தகன்ற 
நல்லரிங் கேவரக் காணா விடிற்றழ னாப்பணிட்ட 
வல்லரி யாவதல் லாதுய்தி யேது மடநெஞ்சமே . ( கச ) 

தலைமகள் நெறிவிலக்குவித்தல் . 
238. விழியேறு நெற்றிக் கலைசைத் தியாகர்பொன் வெற்பிற்செப்பும் 

பழியேற வேறச் சுமப்பவ ராரெங்கும் பாயிருள்வாய்க் 
குழியேறு மேடு தடவி வராநின்ற கொற்றவர்க்குன் 
மொழியேற வேண்டு மினிநீர் வரலென்று முற்றிழையே . ( கரு) 


235. அருந் தாரி - அரிய வழி . இயல் நகை : விளி , முள் தைத்து , 

236 . அல் நின்ற . பெண்ணை காள் - பனைமரங்களே . என் இன்று அழுதி 
ஏன்னீர் . இனிதினிது : குறிப்புமொழி . 

237. அரியென்றது பதஞ்சலியையும் வியாக்கிரபாதரையும் ; அரி - 
பாம்பு , புலி , கன்னித்தாழை - பூவாத தாழை ; கன்னி - இளமையுமாம் , வல் 
லரி - தளிர் . தழனாப்பணிட்ட வல்லரி : கையுங் காலு மோய்வன வொடுங் 
கித் , தீயுறு தளிரி னடுங்கி, யாவது மிலையான் செயற்குரி யதுவே ” ( குறு நீ . 383 ) . 
" தீயுறு தளிரின் மாநிற மழுங்க " ( பெருங் 1.56 : 1 ! 5 . ) உய்தி - பிழைத்தல் . 
பீ - ம் . உய்தி நீயு மடநெஞ்சமே 
238 , குழியும் மேடும் தடவி , 

9 


66 


கலைசைக் கோவை . 


தலைமகன் குறிவிலக்குவித்தல் . 
239. மன்னுந் தமிழ்த்தென் கலைசைத் தியாகர் மலைமடந்தாய் 

மின்னுங் குருமணிச் சாரற் புனத்தில் விளைந்ததினை 
இன்னும் புதல்வியை யெம்மனை காக்கவங் கேவினளென் 
றுன்னுங் கருத்தருக் கெல்லி வராவகை யொன் றுரையே . ( கஈ ) 

வெறி விலக்குவித்தல் - 
240. செறியார பார முலையாய் கலைசைத் தியாகர் வெற்பர் 

பிறியா மயலினை முன்னா ளெனக்கருள் பெற்றிசற்றும் 
அறியாமை யின் வரைச் சூர்கோட்பட் டாளென் றனை முயலா 
வெறியா டலையது தீர்ப்பான் வெறியற வேண்டினளே . (கஎ ) 

பிறர் விலக்குவித்தல் . 
241 , ஆதி நடேசர் கலைசைத் தியாக ரசலத்தெண்ணில் 

தூதினி தாவரக் கண்டன மன்றியுஞ் சோலையின் பால் 
ஏதிலர் மாநிதிப் பேழையொ டெய்தின ரென்னவின்றென் 
காதினு ளாரழற் கோல்பாய்ந்த தொத்தது காரிகையே . ( கஅ ) 


குரவரை வரைவெதிர் கொள்ளுவித்தல் . 
242. இரவோர்க் குதவுங் கலைசைத் தியாக சிருங்குன்றத்தோர் 

கரவோ திடாமலுங் கற்பழி யாமலுங் காதலித்த 
உரவோன் வரைவெதிர் கொள்ளும் படியின் றுரிமையினம் 
குரவோர்க் கறிவிப்ப தெவ்வா றுரைத்தி கொடியிடையே . (ககூ ) 


239 , எம்மனை - தாய் ; “ தீம்பா லூட்டு மெம்மனை வாராள் ” ( பெருங் . 1 . 
33 : 169. ) விளைந்த : முற்று . விளைந்த தினையைக் காத்தற்கு . கருத்தருக்கு - 
தலைவருக்கு . எல்லி - இரவில் . 

240. பிறியா - பிரியாத , அனை - தாய் . அது தீர்ப்பான் - அந்நோயைத் 
தீர்க்கும்பொருட்டு , வெறி - ஆடு , வெறியாடுதலை வேண்டினள் . 

241. தூது - மணம்பேச வரும் தூதுகள் , நிதிப்பேழை - பொன்வைத்த 
பெட்டி , என்ன என்பதன் பின்னர் அது என ஒருசொல் வருவிக்க , 

242 , இரவோர் - வேண்டுபவர் . கரவு கள்ளம் . ஓதிடாமல் - 
சொல்லாமல் . 


கலைசைக் கோவை . 


67 


கசு . 


வரைவுகடாதல் . 
வினவிய செவிலிக்கு மறைத்தமை விளம்பல் . 
243 , இச்சிக்கு மன்ன கலைசைத் தியாகரை யேத்தலர்போல் 

இச்சிறு மைக்கிட மாயினை யென்னெனு மெம்மனைக்குப் 
பச்சிள நொச்சியிற் பந்தரிட் டோமந்தப் பந்தர்முற்றும் 
பச்சிமக் காலெத் தோடிற்றென் றாள்வல்லி பார்த்துக்கொள்ளே . 

அலரறிவுறுத்தல் . 
244 , நளிசேர் மதிச்செஞ் சடையார் சிதம்பர நாதர்வைகும் 

நளிசேர் வயற்றண் கலைசைவெற் பாவெங்க ணாயகிக்கன் 
றளிசே பலர்தொடுத் தைம்பாற் கணிந்தவுன் னருளால் 
அளிசேர் கிலாவலர் வாயாற் றொடுப்ப ரனைவருமே . 

தாயறிவுறுத்தல் . 
245 , மதத்தானை யீருரி பங்கியங் கத்தர் மயங்குபா 

மதத்தார்க் கரியர் கலைசைத் தியாகர் வயக்கியதா 
மதத்தா மிருள்போற் குழலிக்கு நீயிட்ட வாசனைமான் 
மதத்தாற் களவையெல் லாமறிந் தாளன்னை மன்னவனே . ( ங) 

வெறியச்சுறுத்தல் . 
246. களக்கந் தாசெங் கலைசைத் தியாகர்செங் கண்ணொளிபோல் 

விளக்கஞ்செய் வேலன்ப நீதணி யாமையின் வேற்றுருக்கண் 
டிளக்கங்கொண் கள்ளத்தெம் மன்னையும் யாயுமென் னேந்திழைபாற் 
அளக்கஞ்செய் நோய்தணிப் பான்வெறி யாட றொடங்கினரே. 


( 
உ 
) 


243. மன்ன : விளி . எனும் எம் அனைக்கு - என்று வினாவிய தாய்க்கு . 
பச்சிமக்கால் - மேல் காற்று . 

244. நளிசேர்மதி : நளி - குளிர்ச்சி , நளிசேர்யைல் : நளி = நள்ளி - நண்டு ; 
இடைக்குறை , அளி - வண்டு . அளிசேர்கிலா அலர் - அன்பு சேராத பழி 
மொழியை . 

245 , மதத்தையுடைய யானையின் . அங்கி - சட்டை , பா மதத்தார்க்கு - 
புறச்சமயத்தார்க்கு , தாமதத்து ஆம் இருள் போல் ; தாமதம் - முக்குணங்களுள் 
ஒன்று . வாசனை மான்மதத்தால் - கஸ்தூரி வாசனையால் , 

246 , களம் - விடம் ; காளமென்பதன் குறுக்கல் , செங்கண் : சூரியன் . 
தலைவியின் வேறுபாட்டு உருவத்தைக்கண்டு . . உள்ளத்து இளக்கம் கொண்டு . 
எம்மனை - செவிலித்தாய் . யாய் - நற்றாய் .. 


. 


68 


கலைசைக் கோவை . 


( 
ஈ 
) 


பிறர்வரைவுணர்த்தல் . 
247. நான்மே லுனக்கென்ன சொல்வலின் றேயன்ப நற்றுணிவு 

தான் மேல் கொண் டாட்கொள் கலைசைத் தியாகர் சரணமலர்த் 
தேன்மேவு தொண்டர் மனவண்டு போலெந் திருவைநசைஇ 
மேன்மேற் கருது கின் மாய லாசொற்று விட்டுவிட்டே . ( ரு ) 

வரைவெதிர்வுணர்த்தல் . 
248. வண்டாடுஞ் சோலைக் கலைசைத் தியாகர் வரையன் 

பண்டா ரணந்தெரிந் தாரொடெம் மூர்வரிற் பாய்ந்தெமர்கள் 
கொண்டாடி யுன்றன் மொழிவழி யேநிற்பர் கோலமதி 
கண்டாற் குமுத மலரா தொழியுங் கயமில்லையே , 

வரையுநாள் உணர்த்தல் . 
249. வேர்கோடி கொண்ட பவக்கா டழித்தென்னை மீட்டருளும் 

கார்கோணஞ் சுண்ட கலசத் தியாகர் கலைசை வெற்பா 
பார்கோணை யங்கணி யேந்து பொன் மாலை பரிமளிக்கும் 
ஊர்கோ ணடுவ ணுழைகொண்ட திங்க ளுழைகொண்டதே. ( ) 

தலைமகளறிவு தலைமகற்கு அறிவுறுத்தல் . 
250. என்னான் வியப்பல் கலைசைச் சிதம்பர வீசர்வெற்பா 

உன்னா னிகழ்ந்த வுறுபழி நாணி யொருங்கனையும் 
பின்னாய மும்பயில் சீறூரு மன்றிப் பிறங்கறிவால் 
வன்னாண் முலையவ ளென்னையுங் கூட மறைத்தனளே . 


( 
4 
) 


247. இன்றே - இல்லையே . 

இல்லையே . நசைஇ - விரும்பி . ஒற்று - ( இங்கே ) 
தூது ; “ கன்னி மாண்டுழித் துன்னுபு நசைஇய , தூதுவர் போல ” ( பெருங் . 
1. 38 : 64-5 . ) அயலார் கருதுகின்றார் . 


248 . 


ஆரணம் தெரிந்தார் - வேதியர் . 


கடல் . 


வன்மை ; 


249 . கார்கோள் 

பார் - பார்ப்பாயாக . கோணை 
ஐ: சாரியை. கணி வேங்கைமரம் . 

உழை கொண்ட 

மானைக்கொண்ட . 
உழை 

இடம் கொண்டது . " வேங்கையு மொள்ளிணர் விரிந் 
தன , நெடுவெண் டிங்களு மூர்கொண் டன்றே " அகநா. 2 . 


கொண்டது 


250 , என் நான் வியப்பல் . உன்னால் நிகழ்ந்த , வல் - சூதாடுகருவி , 


கலைசைக் கோவை . 


69 


( 
க 
0 
) 


குறிபெயர்த்திடுதல் . 
251. கற்றவர் வாழுங் கலைசைத் தியாகர் கனகிரிமேல் 

மற்றவம் பார்க்கும் வனமுலை யாரிந்த வண்பொழில்வாய் 
உற்றவர் பக்கங் களவலர் தூற்ற லொழிவிலையால் 
கொற்றவ நீயினி வேறோர் குறியிடங் கொண்டருளே . 

பகல் வருவானை இரவு வருகென்றல் . 
252. எற்பக லாளி கலைசைச் சிதம்பர வீசனந்தி 

வெற்ப கலாப மயிலனை யாள்வெம் முலைத்தடத்தில் 
வற்பக லாநெஞ்ச வஞ்சத் தவரெந்த வைப்புமுளார் 
நற்பக லாட வசேல்வரு வாயிங்கு நள்ளிரவே . 

( 
இரவுவருவானைப் பகல்வருகென்றல் . 
253 , எத்துமெய் யன்புடை யார்கண் களிப்ப வெழுந்தருளிக் 

கூத்து கந் தாடுங் கலைசைத் தியாகர் குவட்டிலிருள் 
சீத்து வரும்பொன் னெனச்செம் மணிக டிகழ்புனம்போய்க் 
காத்து மினியுன் பொருட்டாங்கு நீயருள் காவலனே . ( கக ) 

பகலினும் இரவினும் பயின்றுவருகென்றல் . 
254 , வெல்லும் படைமதன் வெங்கணை யாற்படு மின்கலக்கம் 

சொல்லுந் தாமல்ல வேபிவட் காகவென் சோரமனக் 
கல்லுங் குழைத்த கலைசைத் தியாகர் கயிலைவெற்பா 
எல்லும் கனையிரு ளல்லும் குறிக்க ணெழுந்தருளே . ( க 2 ) 


251. வம்பு ஆர்க்கும் மற்ற வனமுலையார் - சச்சைக்கட்டிய அயல் மக 
ளிர் ; வம்பு - கச்சு . களவு அலர் தூற்றல் - களவுப் புணர்ச்சியைப்பற்றிய பழி 
மொழியைக் கூறுதல் ; களவுச் செடி மலரைத்தூற்றுதெலென்பது மற்றொரு 
பொருள் . 

252 , எற்பகல் ஆளி - விளக்கத்தையுடைய சூரியனை இடமாகக்கொண்ட 
வர் , நந்தி வெற்பு : தொண்டை நாட்டிலுள்ளதோர் மலை . வற்பு - வன்மை . நற் 
பகலில் எந்த இடத்தும் வஞ்ச நெஞ்சத்தவர் உள்ளாராயினர் . ஆட வரேல் - 
கூடுதற்கு வராதே . 
253. பொன் 

சூரினைப்போல , காத்தும் காப்பேம் ; உன் 
பொருட்டுக் காத்தும் . அருள் - வந்தருள்வாயாக . 

254 . இவளுக்காக எழுந்தருள் . எல் - பகல் . 


என 


70 


கலைசைக் கோவை . 


பகலினும் இரவினும் அகலிவணென்றல் . 
255. தேங்காவுக் கைதை கலசத் தியாகர் திருக்கலைசைப் 

பாங்கார் கடற்சங்க முத்திட்டுப் பச்சென்று கொங்கைமுகை 
தாங்காநெய் தற்பெண்ண தாயுமை போனிற்குந் தண்டுறைவா 
தீங்கா வலருற லால்வர னீயிரு செவ்வியுமே . 

( கங .) 
உரவோன் நாடும் ஊருங் குலனும் மரபும் புகழும் 

வாய்மையும் கூறல் . 
256. தென்றிருத் தொட்டிக் கலைவாழ் கலசத் தியாகரைப்போற் 

மூன்றிரு நாட்டிற்கு மூர்க்குங் குலத்திற்கு மோங்குமா 
பன்றிவெண்குன்றன்னகீர்த்திக்கும்வாய்மைக்குமாய்த்திடுங்கால் 
வென்றிகொள் வேலன்ப வேலாது நின்னடை வேற்றுமையே . ( ) 

ஆறு பார்த்துற்ற அச்சங் கூறல் . 
257. சீறா டாவந் தரிக்குங் கலைசைத் தியாகர் வெற்பில் 

ஏறாத சானுவி லேறி யிழிந்தெல்லி யெங்கடவப் 
பேறான நீவருங் கால்வரைத் தேவொன்று பின்றொடர்ந் 
வேறா நிகழ்த்திய தேல்லல்ல ளோவுய்ய மென்கொடியே . ( கரு ) 

ஆற்றாத்தன்மை ஆற்றக் கூறல் . 
258 , கருந்தும்பி மும்மதக் கார்போற் சொரியக் கருத்தும்பிசூழ்ந் 

தருந்தும் பொருப்ப கலைசைத் தியாகருக் கன்பிலர்போல் 
வருந்துங் கலங்கிக் கனன்மூச் செறிய மலாணைவிட் 
டிருந்துங் கிடந்து மெழுந்துஞ் சுழன்றழு மிட்டிடையே . ( கசு ) 
255. தேம் காவும் தேனைச்சுமந்த , கொங்கையாகிய அரும்பை ; 
" கண்டல் வண்முகையா , மன்றநற் கொங்கை " ( 298 ) என்பர் பின்னும் . நெய் 
தற்பெண் - வலைஞர்மகள் ; உமாதேவியார் வலைஞரரசனுக்குப் பெண்ணான 
மையை , திருவிளை , வலைவீசின படலத்தாலுணர்க. அலர் உறலால் - பழி 
மொழி உறுதலால் , இச் செய்யுள் தாழைக்கும் உமாதேவியார்க்கும் சிலேடை . 

256. மரபு அன்றி ; மரபு - பரம்பரைக்கும் ; அன்றி - அல்லாமல் , வெண் 
குன்று - கைலையங்கிரி . நடைவேற்றுமை ஏலாது . 

257. சானு - முழந்தாள் ; இங்கே மலையின் அடிப்பக்கத்திற்குப் பெய 
ராயிற்று , கவானென்பதைப் போல . வேறாநிகழ்த்தியதேல் - உன்னைத்தடிக் 
தால் ; குறிப்பு மொழி . 

258. கருந்தும்பி - பெரிய யானை , கருமையாகிய வண்டு , வருந்தும் - 
வருந்துவாள் . இட்டிடை - சிறிய இடையையுடைய தலைவி , 


கலைசைக் கோவை , 


71 


காவல் மிகவுரைத்தல் . 


259. குயின்றாலு வாயுற வாரும் பாவைக் குரவைகஞ்சம் 

அயின்றா லுகந்த கலைசைத் தியாகர்வெற் பாரரவம் 
பயின்றாலுக் கானிலெங் கோமான் வரல்கைப் பறைபடுப்போர் 
துயின்றாலு மன்னை யொருகணப் போதுந் துயின்றிலளே , ( ) 


காமமிகவுரைத்தல் . 


260. வெண்ணந்தின் முத்தும் புனையரும் பாமுத்தும் வேறறியாத் 

தண்ணந் ஓறைவ கலைசைத் தியாகரைச் சார்கிலர்போல் 
வண்ணங் கருக மெலிவாள்வெங் காம வடவையந்தீ 
அண்ணனின் பேரருள் வெள்ளக்கொள் ளாம லடங்கரிதே . ( ) 


கனவுநலிபுரைத்தல் . 


261 . 


குனித்தருள் கூத்துங் கலைசைத் தியாகர் கொடையுமெண்ணா 
தனித்தத்தைநித்தமென்றெண்ணிக்கைவிட்டயராதரைப் போல் 
தனித்தங்கு நீவந்து கையாற் றழுவத் தருங்கனவை 
இனித்தவள் சரக்கிர மென்றே விழித்தழு தேங்கினளே . ( ககூ ) 


259. குயின் - மேகங்கள் . தாலுவாய் உற - நாவினிடத்தே பொருந்த . 
ஆரும் - உண்ணும் . பாவைக் குரவை - பாந்திருத்தலையுடைய கடல் ; குரவை 
கடல். ஆல் உகந்த - ஆல மரத்தை விரும்பிய . வெற்பு 

, - மலையில் , ஆர் 
அரவம் பயின்று ஆலும் கானில் - வெல்லுதற்கு அரிய பாம்பு சஞ்சரித்து ஆடு 
கின்ற காட்டில் . கோமான் : படர்க்கை முன்னிலைக்கண் வந்தது . வால் - வரு 
தலைத் தவிர்க . 


260. புனை அரும்பாம் - புன்னையரும்பாகிய . தீ அடங்குதல் அரிது . 


261 . 


கலைசைத்தியாகர் குனித்தருள் கூத்துமென முன்னுங் கூட்டுக ; 
இடைநிலைத் தீவகம் . கொடை - அருள் . தியாகரென்றதற்கேற்பக் கொடை 
யென்றார் , ஆதர் - மூடர் . சாக்கிரம் - சாக்கிராவஸ்தை . 


72 


கலைசைக் கோவை , 


கவின் அழிபுரைத்தல் . 
262 , எனைப்பாது காக்குங் கலைசைச் சிதம்பர வீசர்வெற்பா 

உனைப்பான லுள்ளு மனப்போதி லும்வைத் துருகுமவள் 
தனைப்பார்த் தருளுந் தகவொன்றி லாமையிற் றையல்வணம் 
சினைப்பாட லத்தின் பழம்பூவ தாகிச் சிதைகின்றதே . ( 20) 


கள . ஒருவழித் தணத்தல் , 

தன்பதிக்கு அகற்சி தலைவன் சாற்றல் . 
263 , கதிக்கன்பர் தேங் கலசத் தியாகர் கவின்கலைசைப் 

பதிக்கின்ற போகிச் சிவகங்கை யாடிப் பலன் பெற்றென் றூழ் 
உதிக்குமுன் னான்வரு கேன் வருங் காறு மூவளை நல்லாய் 
ததிக்குண்மத் தென்னச் சுழலாம் லுக் கடன் றாங்குவதே . ( க ) 


பாங்கி விலக்கல் , 


264. சீர்க்குன் றனைய புயத்தீர் கலைசைத் தியாகர் வெற்பில் 

வார்க்கும்ப மென்முலை யல்குற் சுனையன்றி மற்றுமும் 
தூர்க்குணின் றாடுந் தடமுள தேனன் றுமது தடந் 
தேர்க்கு முன்னின்று தடுக்ககி லேஞ்செல்லுஞ் செல்லுமின்றே . 


. 


262 . பானல் 

கருங்குவளை ; என்றது அதைப் போன்ற கண்களை 
" கண்ணிலு முளைநீ தையல் கருத்தினு முளை ( கம்ப . திருவடி . 63. ) இலா 
மையின் உன்பால் இல்லாமையால் . வண்ணம் - மாமைநிறம் ; பாடலம் 
பாதிரி , 

மாமை நிறத்திற்குப் பாதிரிப்பூ உவமை கூறப்படும் ; " வேனிற் பா 
திரிக் கூன்மல ரன்ன , மயிரேர் பொழுகிய வங்கலுழ் மாமை " ( குறுந் . 147. ) 
பாதிரிமலர் பயனின்றி வாடுதலைப் போல இவள் வண்ணமும் பயனின்றி 
யொழிகின்றது ; பாதிரிப்பூ பயனின்றி யொழிதல் , “ சொல்லாம லேபெரியர் 
சொல்லிச்செய் வார்சிறியர் , சொல்லியுஞ் செய்யார் கயவரே - நல்ல , குலா 
மாலை வேற்கண்ணாய் கூறுவமை நாடின் , பலாமாவைப் பாதிரியைப் பார் " 
என்னும் பழம்பாடலாலுணரலாகும் . 

263. கதிக்கு - முத்தியை அடைதற்கு . சிவகங்கை : தொட்டிக்கலையி 
லுள்ள ஒரு தீர்த்தம் . ததிக்குள் மத்தென்ன - தயிருக்குட் சுழலும் மத்தைப் 
போல . 

64. 50 - ஆம் செய்யுளைப்பார்க்க . 


கலைசைக் கோவை , 


73 


தலைவன் நீங்கல் வேண்டல் . 
265. படித்திரு வாவிக் கலைசைத் தியாகர் பணியதுபோல் 

முடித்திடு மோர்குறை யுண்டதற் கின்றொரு முன்வினையெற் 
பிடித்திழுக்கின்றது சென்றஃ தாற்றுபு பின்னரிங்கே 
அடித்திரும் பாமுனம் யான் வரு வேன்றைய லையுறலே . 

பாங்கி விடுத்தல் . 
266. அருளோடு வாழுங் கலைசைத் தியாகருக் கன்புசெய்வார் 

மருளோடு கூடலில் லாமனம் போற்செலின் மன்னவரே 
இருளோடு கூடிய கண்போ லி ருக்கு மிவள்பொருட்டால் 
தெருளோடு பானுவி னாளைவந் தேயருள் செய்யுமினே . ( ச ) 

பாங்கி தலைவிக்கு அவன் செலவுணர்த்தல் . 
267. ஒருகா ரணமுண்டு நாளொன்றின் மீள்வலென் றுண்மையொலி 

பெருகா ரணமெனச் சொற்றகன் றார்கட் பிணையலைம்பாற் 
செருகா ரணங்கு கலைசைத் தியாகர் திருமிடற்றைப் 
பொருகா ரணவும் பொழிற்கோ விருந்த புரந்தனக்கே . 

தலைவி நெஞ்சொடு புலத்தல் . 
268. மான்றாவு மத்தர் கலைசைத் தியாகர் வரையிலெம்மை 

ஏன்றா தரவி னிளமுலைப் போக மினிதருந்தித் 
தேன்றா னெனக் கென்று நீதான்வண் டென்றவர் தேடவின்று 
தோன்றா தொளித்தனர் நெஞ்சேநன்றாலவர் சொல்லுண்மையே . 


265. படி 


படிகள் . 


பணி - கைங்கரியம் . ஓர்குறை உண்டு ஒரு 
காரியம் உண்டு , முன்வினை - முன்னே செய்யவேண்டிய தொழில் . 

266. பானுவின் - சூரியனைப்போல . 

267. ஒலி பெருகு ஆரணம் - வேதம் , கள் பிணையல் ஐம்பால் செருகு - 
தேனையுடையமாலையைக் கூந்தலிற்செருகிய , ஆரணங்கு : விளி , பொருகார் - 
மேகம் , 

268 , அத்தர் - கையையுடையவர் . என்று - ஏற்றுக்கொண்டு , எனக்கு 
என்றும் நீ தேன் தான் , தலைவனுக்கு வண்டு உவமை ; " மோகன வல்லி முலை 
முகைகாட்டி முகமலர்ந்து , பாகம் பதிந்திதழ்த் தேன் றர லாலன்னை பார்த்திபன் 
மூன் , ஆகங் குளிரவண் டாயுண் வெக்கு மனுதினமே " ( 388 ) என்பர் பின்னும் ; 
" மணமலரில் வண்டுநிகர் வன்கணர் பிரிந்தார் " அழகர்கலம்பகம் . 

10 


74 


கலைசைக் கோவை . 


( 
எ 
) 


சென்றோன் நீடலிற் காமமிக்க கழிபடர்கிளவி . 
269. புற்றா டரவர் கலைசைத் தியாகர் புரியருள்போல் 

வற்றாத பாலித் துறைவர்க் கியான் கங்குல் வாயுறக்கம் 
அற்றா குலமுறல் கூறா யிடையி லமளிவந்து 
சுற்றாத பூவணை மேற்றுணை யோடுந் துயிலன்னமே . ( 

தலைவியைப் பாங்கி ஆற்றுவித்தல் . 
270. கார்வாழுங் கண்டர் கலசத் தியாகர் கலைசையன்பர் 

தேர்வாய் மணியொலி கேட்பமிப் போது சிறிது மஞ்சேல் 
போர்வாண்மைக் கண்ணி யவர்தார்ப் பரிமளம் போலுமவர் 
ஊர்வாலி யுற்பல வாசமிக் கேவந் துலாவியதே . ( அ ) 

பாங்கிதலைமகட்குத் தலைமகன் வந்தமை உணர்த்தல் , 
271. தேறற் கடிமலர்க் கோதாய் கலைசைக் தியாகர்வெற்பில் 

ஏறப் படுமெய்ப் பசலையு நின்கண் ணிழி புனலும் 
மாறச் செறியிருண் மாரன் கணைபட்டு வந்த புண்ணும் 
ஆறப்பொற் றேர்மிசை யேறிவந் தாரங் ககன்றவரே 

வந்தோன்றன்னொடு பாங்கி நொந்து வினாதல் . 
272. செழுமைநந்தாத கலைசைத் தியாகர் சிறப்பன்பர்போல் 

எழுமையும் பூண்ட தொடர்புடை யீசெங்கட் கென்றிருந்தேம் 
முழுமையு மெம்மை மறந்தனிர் போலுமிம் மொய்குழலாள் 
அழுமை நயனமங் கையாற் றுடைத்தங் ககன்றபின்னே , ( க 0 ) 


269. புற்று : அரவின் சாதிக்குரிய அடை ; திருச்சிற் . 97 - ஆம் பாடலின் 
உரையைப் பார்க்க , ஆகுலம் - துன்பம் . கூறாய் . கூறுவாய் , இடை இல் 
அமளி - நடுவிலுள்ள எழுத்து இல்லாத அமளி = அளி - வண்டு , 
270. கேட்பம் 

கேட்பம் . கேட்பேம் . தார்ப்பரிமளம் - மாலையின் நறுமணம் . 
உற்பல வாசம் - கருங்குவளை மலரின் மணம் . 

271. தேறல் - தேன் . நினது கண்களிலிருந்து இழிகின்ற . பண் 
ணுங் குழலும் பழித்தசொற் பாவை பரியலெல்லா , மண்ணும் புகழ்தஞ்சை 
வாணனொன் னாரென மைக்குவளைக் , கண்ணுக் கனையிருட் கங்குலு மாரன் 
கணைகள்பட்ட , புண்ணும் புலாவந் தார் தம தூர்வயிற் போனவரே " (தஞ்சை . 
256 ) என்பதைத்தழுவி வந்தது இது . 

272. எழுமையும் பூண்ட தொடர்பென்றது உழுவலன்பை . மை நயனம் 
மையிட்ட கண்கள் . 


கலைசைக் கோவை . 


75 


தலைவன் பாங்கியொடு நொந்து வினாதல் . 
273. மைப்படி யாரயிற் கண்ணீர் கலைசையுள் வந்து துதி 

செப்படி யார்க்கருள் செய்யுஞ் சிதம்பர தேவருண்ட 
வெப்படி யாவந்த பேராலம் போலும் விளையலர்கொண் 
டெப்படி யாற்றி யிருவீரு மிக்க னிருந்தனிரே . (கக ) 
பாங்கி இறைவியை ஆற்றுவித்திருந்த அருமை 

தலைமகற்குச் சொல்லல் . 
274. - இடராவ தொன்றணு காதிவ ளைப்புரந் தியானிருந்தேன் 

நடராச ரெங்கள் கலைசைத் தியாகர்நன் னாட்டு முன்னீர்ச் 
சுடரார் மணிசெந் திருவெனத் தோன்றுந் துறைவமைபல் 
அடராம லாற்றுவி யென்றன் றுரைத்த வருணினைந்தே . (கஉ) 


கஅ . வரைவிடைவைத்துப் பொருள்வயிற் பிரிதல் . 

என்பொருட்பிரிவுணர்த்து ஏந்திழைக்கென்றல் . 
275. வேலாடு கண்ணி கலைசைத் தியாகர்வெற் பிற்சுரம்போய் 

நீலாம் பகத்தி முலைவிலைக் கேற்கு நிதிகவர்ந்து 
கோலா கல முட னந்திக்குன் றுள்ளன கொண்டுவரும் 
பாலாறு போல்வரு வேனிது காதிற் பதிவிப்பையே . 

பாங்கி நின்பொருட்பிரிவுரை நீ அவட்கென்றல் . 
276. பாற்கங்கை சூடுங் கலைசைத் தியாகர் பருப்பதத்தின் 

மேற்கண்ணி மார்ப நலந்தீ திரண்டு நின் மேலனவாம் 
தீற்கங்கொ ளிவ்வெண்ண மெம்பெரு மாட்டி திருவுளத்துக் 
கேற்கும் படிவல்லை யேற்சொல்லி நீபின் னெழுந்தருளே . ( உ ) 


மை . 


273 . 

அஞ்சனம் , துதியைச் செப்பும் அடியார்க்கு . வெப்பு 
வெம்மை . அலர் - பழிமொழி . 

274. உரைத்த - நீ உரைத்த . நினைந்து புசந்திருந்தேன் . 

275 , நீலாம்பரத்தி - நீலமலர் போன்ற கண்களையுடைய தலைவியினது ; 
அம்பகம் - கண் , கோலாகலம் - பேரொலி , நந்திக்குன்று - நந்திமலையில் , 
காதில் - தலைவியின் காதில் . திருவாவடுதுறைக்கோவை , 279 - ஆம் செய் 
யுள் இதனை ஒத்துள்ளது . 

276. பால் - வெள்ளை . கண்ணி - மாலை , நீற்கம் = தீர்க்கம் - நெடுமை , 


76 


கலைசைக் கோவை . 


நீடேனேன்றவன் நீங்கல் . 


277. மந்தியம் போதி வருகையிற் றேர்பண்ணி வன்சுரம்போய்ப் 

பந்தியம் போதக மேனிதி கொண்டு பயின்மன்றற்கா 
நந்தியம் போடைக் கலைசைத் தியாகர்நன் னாடனையாய் 
அந்தியம் போது வருவேனும் மூர்மகிழ்க் தாலிக்கவே . 


( ங) 


பாங்கி தலைமகட்குத் தலைமகன் செலவுணர்த்தல் , 
278 , இல்லத் தமரரு மேவுன் முலைவிலைக் கெண்ணரிதாம் 

நல்லத்த மீந்து மணம்பெறு வான் பொன் னகைப்பொகுட்டு 
வில்லத்தங் கொண்ட கலைசைத் தியாகர்மெய் மார்க்கம் வரார் 
செல்லத்த மின்று சென் றார் நம தன்பர் திருந்திழையே . 

( ச ) 


தலைமகள் இரங்கல் . 
279. திருந்தன மென்னடை யாய்தென் கலைசைத் தியாகர்வெற்பிற் 

பெருந்தன மென்னிடைப் பெற்றுமென் னோவன்பர் பேசுகிலா 
திருந்தனம் வேறொன்று தேடச் சுரங்கடந் திட்டினிநான் 
அருந்தனம் வேம்பென லாம்படி போம்படி யானதுவே . 


277. மந்தி - சூரியன் ; " மந்தியு மறியா மரம்பயி லடுக்கத்து ( முருது , 
42 ,வேறுரை. ) அம்போதி - கடலில் . பந்தி அம் போதகம் மேல் - கூடத்திலுள்ள 
அழகிய யானையின் மேல் , மன்றற்கா - கலியாணத்திற்காக , நந்தி அம்பு 
ஓடை - அம்பையுடைய நந்தியோடை ; அம்பு - நீர் , காலையிற்போய் மாலையில் 
வருவேன் . 


- 


278. இல்லத்து அமரரும் - இல்வாழ்வையுடைய தேவரும் , மேவு : 
விரும்புகின்ற , நல் அத்தம் நல்ல பொன்னை . பொன் நகை பொகுட்டு 
வில் - மேருமலையாகிய வில்லை . பொன்னகப் பொகுட்டுவில் எனவும் பாடம் . 
அத்தம் - கையில் , செல் அத்தம் - செல்லுதற்கு இடமாகிய அருவழியில் . 


279. திருந்து அன்னம் மெல் நடையாய் , பெருந்தனம் , இருந்தனம் ; 
தனம் : சிலேடை ; “ பெருந்தன மென்னிடைப் பெற்றும் " என்றது , “ எம் 
பாவை " ( சீவக . 1364 ) என்றாற் போலப் பட்டாங்கு கூறுதற்கண் வந்தது . 
அருந்து அனம் - உண்ணுகின்ற அன்னம் . 


கலைசைக் கோவை. 


77 


பாங்கி கொடுஞ்சொற் சொல்லல் . 
280. வரம்போ தருமன்ப ருன்பொருட் டானிதி வாரிவரச் 

சுரம்போ யினர்தென் கலைசைத் தியாகர் சுடர்வரைப்பூ 
நிரம்போதி மங்கையிவ் வூரவர் தூற்றலர் நீக்கமின்றிச் 
சரம்போலத் தைக்கையி னீபுலம் பாநிற்குந் தன்மைநன்றே . ( ) 

தலைவி கொடுஞ்சொற் சொல்லல் . 
281. நீணாகம் பூண்ட கலைசைத் தியாகரை நீங்கிநின்றே 

வாணாள் கழிக்கும்வன் னெஞ்சரின் வெஞ்சுர மன்னரன்னோ 
வீணாள் படச்சென்ற வவ்வா றறிந்து மென் வேட்கைகண்டும் 
காணா தவரி னெனைத்தெளிப் பார்க்கென் கழறுவதே . (எ ) 

வருகுவர் மீண்டெனப் பாங்கி வலித்தல் . * 
282. தென்சாம கண்டர் கலைசைத் தியாகர் சிலம்பிடத் துன் 

மென்சாயல் காட்டி மயில்விலக் காநிற்கும் வேட்கையுற 
வன்சாத ரலினின் விழிபோல் விழித்தந்த மான் மடக்கும் 
பின்சா ணளவுஞ்செல் லாரன்பர் பேதுறல் பெண்கொடியே , ( ) 

பருவங்கண்டு பெருமகள் புலம்பல் . 
283. தாரேற வண்டினங் கொன்றையெல் லாமென் றடமுலைமேற் 

பீரேறப் பீரிற்கண் ணீரேற வாடும் பிணிமுகங்கட் 
கேரேறத் தொட்டிக் கலைவாழ் சிதம்பர வீசர்வெற்பிற் 
காரேறக் கண்டுநம் மன்பர்பொற்றேர்வரக் கண்டிலமே . 


280. வரம்பு ஓதரும் அன்பர் - எல்லையற்ற அன்பையுடைய தலைவர் . 
ஓதி - கூந்தல் , சரம்போல - அம்பைப்போல . 

281. மன்னர் வெஞ்சுரம் சென்ற அவ்வாற்றை , காணாதவரின் - அறியா 
தவரைப் போல . பாங்கியைப் படர்க்கையாகக் கூறினள் . தெளிப்பார்க்கு - 
தெளியச் செய்பவர்க்கு . 

282. மடக்கும் - மீளச்செய்யும் . பேதுறல் - மயங்காதே . 

283 , கொன்றை எல்லாம் வண்டினம் தார் ஏற ; தார் - பூங்கொத்து ; 
" தார் நறுங் கொன்றை ( தே . ) பீர் - பசலை . பிணிமுகம் - மயில் , ஏர் ஏற 
எழுச்சி மேன்மேல் உண்டாக . கார் - மேகங்கள் . 

* வலித்தல் - துணிவுகூறல் . 


78 


கலைசைக் கோவை . 


இகுளை வம்பென்றல் . 
284. வாடிய பைந்தினைக் காமுரு கோனை வணங்கிநமர் 

கூடியங்கார்த்திடக்கொண்மூச்சொரிந்தன கொண்டல்வண்ணன் 
தேடிய பாதர் கலைசைத் தியாகர் சிலம்பினிற்கண் 
டாடிய மஞ்ஞை யிதுகா ரெனவஞ்சி யஞ்சலையே . ( 40) 


இறைமகள் மறுத்தல் . 


285. வம்பார் தனத்தி கலைசைத் தியாகர் முன் மாலயனெவ் 

வம்பா றிடவழற் குன்றாய்நின் றென்ன மலை 
வம்பார் செங் காந்தளுங் கோபமுந் தோன்றி வயங்குதலால் 
வம்பாகு மோவுன் சொல் வம்பாவ தன்றியிம் மைக்கொண்டலே . 


முழுதும் 


அவர்தூதாகி வந்தடைந்தது இப்பொழுதெனத் 

துணைவி சாற்றல் . 


286. வண்டூதைம் பாலி கலைசைத் தியாகர் வரையிடைத்து 

வண்டூதைக் கொல்குங் கொடிபோற் றெருமால் மன்னர்வெற்றி 
வண்டூதத் தேர்மிசை யின்னே பொன் னேந்தி வருவரென்று 
வண்டூ துரைப்பமுன் னேவந்த தாலிந்த மைம்முகிலே . ( க 2 ) 


284. ஆர்த்திட - முழங்க ; " எனற் பசுங்கதி சென்றூழ்க் கழிய வெழிலி 
யுன்னிக் , கானக் குறவர்கள் கம்பலை செய்யும்வம் பார்சிலம்பா " (திருச்சிற். 
156. ) ஆடிய : முற்று , வஞ்சி - வஞ்சிக்கொடி போல்வாய் . 

285 , வம்பு - கச்சு , எவ்வம் பாறிட - குற்றம் நீங்க . வம்பு - வாசனை . 
கோபம் - இந்திரகோபப் பூச்சி , வம்பு ஆகுமோ - காலம் அல்லாத காலத்துப் 
பெய்யும் மழை ஆகுமோ ; “ வம்பார் குன்றம் ” ( தே . ) வம்பு ஆவதன்றி - வீண் 
ஆவதல்லாமல் , 


286. வண்டு ஊதுகின்ற ஐம்பாலையுடையாய் . துவண்டு ஒல்குமென 
இயைக்க , ஊதைக்கு - காற்றுக்கு , வெற்றி வண்டு 

சய சங்கம் . வள் 
தூது உரைப்பதற்கு , 


கலைசைக் கோவை . 


79 


தலைமகள் ஆற்றல் . 
287. ஒருவா விருதலைப் புட்போ னமக்குயி ரொன்றென முன் 

திருவாய் மலர்ந்தருள் செய்தநங் காதலர் செம்பொருட்கா 
வெருவாது கான்சென் றுழிமறந் தெம்மை விடுவர் கொலோ 
வருவரரிக் காரிற் கலைசைத் தியாகர் வரையகத்தே . 


அவன் அவட் புலம்பல் . 
288. அள்ளற் பழனக் கலைசைத் தியாகருக் கன்பிலர்போல் 

எள்ளத் தனையு மிரக்க மிலாரென் றெனையுநொந்த 
உள்ளத்தி னோடழுங் கண்ணீர்வெள் ளத்தி னுழிதருங்கால் 
மெள்ளப் பிடித்தெடுப் பாருமுண் டோவந்த மின்னினையே . ( ) 


மீண்டுவருகின்ற காலத்துத் தலைமகன் 

பாகனொடு சொல்லல் . 
289. மாடையி னாற்று முடித்தேர் வலவ மடந்தைசங்கோ 

டாடை யுகாமுன் கலைசைத் தியாக ரளித்தருளும் 
ஒடைகொள் செங்கழு நீர்க்குஞ் சரத்தை யுன துளத்திற் 
கோடைவெங் காலெனக் கோடையின் கால்செலக் கொள்ளுதியே . 


287. ஒருவா 

நீங்காத . இருதலைப்புள் போல் உயிர்ஒன்று : " யாமே , 
பிரிவின் றியைந்த துவரா நட்பின் , இருதலைப் புள்ளி னோருயி ரம்மே ” ( அகநா , 
12. ) காரின் - மேகத்தைப் போல , 

288. எனையும் : உம்மை உயர்வுசிறப்பு . மின்னென்றது தலைவியை . 

289 , மாடையின் ஆற்றும் முடி - பொன்னாற் செய்யப்பெற்ற சிகரத்தை 
யுடைய . சங்கு 

வளையல் , ஓடை 

நெற்றிப்பட்டம் . செங்கழுநீர்க்குஞ் 
சரத்தை : செங்கழுநீர் விநாயகரை ; ஓடையை இடமாகக்கொண்ட செங்கழுநீர் 
மலரென்பது வேறொரு பொருள் . கோடை வெங்காலென - கோடைக்காற்றைப் 
போல . கோடையின் கால் செல - குதிரையின் கால் செல்லாவிற்ச , குதிரை 
செல்லக் குஞ்சரத்தைக் கொள்ளென்றது ஒருநயம் , சிவபிரானது தேரச்சு 
முறியச்செய்து மீண்டும் அது நன்கு ஓட அருளியவராதலின் தேரோட விநாய 
கரை நினையென்றான் . 


80 


கலைசைக் கோவை . 


தலைமகன் மேகந்தன்னொடு சொல்லல் . 


290. தன்னே ரிலாத கலைசைத் தியாகர் தடங்கிரிமேல் 

முன்னேகி னாலும்மை மொய்குழ லால்வென்று முற்றிழையாள் 
இன்னேயும்மின்னையுந்தன்னிடையால் வெல்லுமென்மணித்தேர்ப் 
பின்னே வரின் முகில் காள்பெறு வீர்நற் பெருமிதமே. ( கசு ) 


பாங்கி வலம்புரிகேட்டு அவன்வரவறிவுறுத்தல் , 


291. இந்தனஞ் சேசெரி போன்றவெப் பாறத்தண் ணேரியதாய்ச் 

சந்தனம் பூசு தனத்தினல் லாய்தடந் தேரிலன்பர் 
கந்தனை யீன்ற கலசத் தியாகர் கலைசையின்கண் 
வந்தனர் வந்தன ரென்றினி தார்க்கும் வலம்புரியே . (கஎ ) 


வலம்புரி கிழத்தி வாழ்த்தல் . 


292 , சங்கத்தி லோர்கண்ணர் பெண்ணொரு பாகத்தர் தண்ணருளாற் 

சங்கத் தமிழ்நிறை கூடல் வணிகர் தந் தையலர்க்குச் 
சங்கத்த மிட்ட கலைசைத் தியாகர் சரதகங்கைச் 
சங்கத்தின் வாழியென் சஞ்சலந் தீர்த்த தனிச்சங்கமே . ( கஅ ) 


290. இன்னே - இப்பொழுதே . உம் மின்னையும் - உம்மிடத்திலுள்ள 
மின்னலையும் . வெல்லும் - வெல்லுவாள் , பெருமிதம் - களிப்பு . 


291 , இந்தனம் - விறகு . ஏரி - ஒருவகைநீர்நிலை , தனத்தில் சந்தனம் 
பூசு . தேரில் அன்பர் வந்தனர் . 


292. சங்கத்தில் ஓர் கண்ணர் - நெற்றிக்கண்ணர் ; சங்கம் - நெற்றி . 
டல் மதுரையில் , சங்கு அத்தம் , இட்ட - வளையலைக்கையிலிட்ட , 
தம் - உண்மை . கங்கையென்றது இத்தலத்திலூள்ள சிவகங்கையை ; கங்கை 
கூறியது தூய்மைக்காக ; சீவக . 172 , ந , சங்கத்தின் - சங்கத்தைப் போல . 


கலைசைக் கோவை . 


81 


இதுவுமது . 
293. போதாந்தர் போற்றுநன் மங்கல நாணென்றும் பூண்டவெங்கள் 

மாதா வளர்சிவ காமிகண் டத்தணி வாய்ந்து நறும் 
தாதாடுங் கொன்றைக் கலைசைத் தியாகர் தமக்கினிய 
வேதா சலத்தின் புகழ்போல் விளங்குக வெண்சங்கமே . 

( ககூ ) 


தலைமகன் வந்துழிப் பாக்கி தம்மை 

நினைத்தமை வினாதல் . 
294. புனைந்து மந் தாகினி பொற்சடை மீது பொருபுலித்தோல் 

வனைந்து நின் றாடுங் கலைசைத் தியாகர் வரையன்பரே 
நினைந்து மறிதிர்கொல் லோவிரு போதுங்கண் ணீர்மழையால் 
நனைந்து கிடக்கு முடையாளை நீர் சென்ற நாட்டகத்தே . ( 20 ) 


தலைமகன் நினைத்தமை செப்பல் . 
295. எனையுப் வந் தாண்ட கலைசைத் தியாகரை யேத்தியிரு 

வினையுங் கழித்தவர் தொண்டைநன் னாடன்ன மின்னினையும் 
உனையுமெப் போது கண் டேன் கண்ட நாண்முத லோரிடத்தும் 
நினையும் பரிசில்லை யான்மற வாமை நிலைத்த பின்னே . (உக ) 


293. போதாந்தர் - ஞானிகள் . என்றும் அழியாத கணவரைப்பெற்றி 
ருத்தலின் மங்கலநாண் என்றும் பூண்ட என்றார் ; “ மைக்கின்ற வொண்கண் 
மலைமகள் ( தே .) என்ற திருவாக்கு இங்கே நினைவுக்குவருகிறது . சண்டத் 
தின் அழகை வாய்ந்து . வேதாசலம் - வேதாசலமுதலியார் ; இஃது ஒரு பிரபு 
வின் பெயர் . 


294. பொற்சடைமீது மந்தாகினியைப் புனைந்து . உடையாளை 
ஆடையையுடையவளை . கண்ணீரால் ஆடை நனைதல் : " நெடுங்கண்க ளுகுத்த , 
அப்பினானனைந்து ............ ஒருநிலையுறாத மென்றுகிலாள் கம்ப , காட் 
சிப். 8 . 


295. இருவினைகளையும் கழித்தவர் வாழ்கின்ற தொண்டை நாடு , மற 
வாமை நிலைத்தபின் நினையும் பரிசில்லை ; " மறந்தா னினைத்தலு முண்டுபொன் 
னேயுங்கள் வஞ்சியையே , " வேங்கைகீ . 282 . 

11 


82 


கலைசைக் கோவை . 


தலைமகளை ஆற்றுவித்திருந்த அருமை கூறல் . 
296. சிவங்காட் டியதென் கலைசைத் தியாகர் சிலம்பவுன்றன் 

தவங்காட் டியவுரு வைப்படந் தீட்டித் தயங்கவ 
நவங்காட்டித் தேர்சென்ற நல்வழி காட்டிநின் னன்றியனு 
பவங்காட்டி யாற்றுவித் தேனெங்கள் பாவையைப் பாலிருந்தே . 


ககூ . வரைவு ப.லிவு . 


காதலன் முலைவிலை விடுத்தமை பாங்கி 

காதலிக்கு உரைத்தல் . 
297. நின்வண்ண மேலுறு பொன்வண்ண மாறமின் னேயெனையும் 

தன்வண்ண மாக்குங் கலைசைத் தியாகர் தடத்து நம்மில் 
முன்வண்ண மேருநின் றாலென்ன வுன்றன் முலைவிலைக்காப் 
பொன்வண்ணத்தேரன்பர்வைத்தார்கொடுவந்து பொற்குவையே . 

காதலி நற்றாய் உள்ளமகிழ்ச்சி உள்ளல் . 
298. மன்றலம் புன்னை மருப்பங்கை யாற்கண்டல் வண்முகையாம் 

மன்றநற் கொங்கை யளவுந் துறைவன் மருவியசோ 
மன் றலைக் கிட்ட கலைசைத் தியாகர் வரைவருமேல் 
மன்றற் றிருவணி கண்டியாயு நம்மின் மகிழ்வுறுமே. ( உ ) 


நன்மை . 


296. சிவம் - முத்தி . நவம் புதுமை , நன்றி 

பால் 
பக்கத்தில் . 

297. பொன் வண்ணம் மாற - பசலைநிறம் நீங்க . தடம் - மலைப்பக்கம் . 
இல்மூன் - வீட்டின் முன்னே . வண்ணம் மேரு - அழகிய மேருமலை ; பொற் 
குவைக்கு மேருமலை உவமை . மாறப் பொற்குவையை . 


298. புன்னை : எழுவாய் . மருப்பு அம் கையால் - கொம்பாகிய அழகிய கை 
யால் . கண்டல்- தாழை . மன்ற : அசை . தாழையின் முகையாகிய கொங்கையை 
அளவுகின்ற ; கையால் அளவுகின்ற . சோமன் - சந்திரனை . துறைவன் வரு 
மேல் - துறைவன் வருவானாயின் . மன்றல் - கலியாணம் . நம்மின் - நம்மைக் 
காட்டிலும் . 


கலைசைக் கோவை , 


83 


பாங்கி தமர் வரைவெதிர்ந்தமை தலைமகட்கு உணர்த்தல் . 
299. அதிர்ந்திடு மாழிக் கருங்கழி நாற்ற மடம்பினின்றும் 

உதிர்ந்திடும் பூமண மாற்றுந் துறைவர்க் குயர்ந்தபத்தி 
முதிர்ந்தவர் போற்றுங் கலைசைத் தியாகர் முதுகுன்றுளோர் 
எதிர்ந்தன ரோகை முரசறைந் தார்மகிழ்ந் தேந்திழையே . ( ங) 

தலைமகள் உவகையாற்றாது உளத்தொடு கிளத்தல் . 
300. சிறையுந்து நீர்த்தண் கலைசைத் தியாகரைச் சேரலர்போல் 

மறையுந் தொழில்களு மாங்கவற் றால்வந்த வாட்டமுகம் 
குறையுமின் றோடநெஞ் சேநம தன்பர்கைக் கொண்டுவகை 
நிறையு மணமுர சார்க்கின்ற தானந் நெடுநகர்க்கே . (ச ) 

தலைவனைப் பாங்கி வாழ்த்தல் . 
301 , இன்னா வொழிக்குங் கலைசைத் தியாகர்வெற் பெய்தியந்நாள் 

இன்னார்கொண் டுன்கண்ணி கையாரத் தையலுக் கிட்டபலன் 
இன்னாகங் கொண்ட செவ் வேள்வள்ளி போலவிங் கெய்தலினால் 
இந்நா ளறிந்தன மாலென்றும் வாழி யிறையவனே . 
தலைவி மணம்பொருட்டாக அணங்கைப்பராநிலை 

பாங்கி தலைவற்கு உணர்த்தல் . 
302. அணங்கமர் மாடக் கலைசைத் தியாகருக் கன்பிலர்போல் 

அணங்கர வல்குனல் லாளுன் பொருட்டண்ட கூடமட்டும் 
அணங்கன கச்சிக ரப்பொருப் பின்புறத் தாலயத்துள் 

அணங்கர விந்தத்தா ளேத்து தல் பார்த்தரு ளாண்டகையே . ( ) 
299. கழியின் நாற்றத்தைப் பூவின்மணம் மாற்றும் துறைவர்க்கு . முது 
குன்று - விருத்தாசலம் , எதிர்ந்தனர் - ஏற்றுக்கொண்டார் . 

300 , சிறை - கரை , மறையும் தொழில்கள் - களவுப்புணர்ச்சிக்குரியன . 
உவகை - மகிழ்ச்சி , பீடம் . வாட்டமுறுங் 

301. அந்நாளில் இனிய நாரைக்கொண்டு ; நார் - அன்பு . இல் நாகம் 
கொண்ட 

இருப்பிடத்தை மலையாகக் கொண்ட ; நாகம் - மலை. 
கலியாணம் , நீங்கள் எய்தலினால் . 

302 , அணங்கு - அழகு . அணங்கு அரவு - வருத்துகின்ற பாம்பைப் 
போன்ற , அண்டகூட மட்டும் அண்ணிய அம் கனக சிகரம் , பொருப்பின் 
புறத்தே - மலையின் புறத்தே. அணங்கு - துர்க்கையினு டைய , 


பலன் 


84 


கலைசைக் கோவை . 


அணங்கைப் பராநிலை கண்ட தலைமகன் மகிழ்தல் . 
303. இப்பே ரறிவிவட் கெவ்வண்ண மெய்திய தென்பொருட்டா 

முப்பே ருலகும் புகழ்கூர் கலைசையின் முத்தலங்கற் 
செப்பே ரிளமுலை பாகன் சிதம்பர தேவன்வெற்பில் 
துப்பே ரிதழி மலர் தூஉயித் தெய்வக் தொழுவதற்கே. 


20. தலைவி அறத்தொடு நிற்றல் . 

கையறுதோழி கண்ணீர் துடைத்தல் . 
304. வெண்ணீ றணியுங் கலைசைத் தியாகரை மேவலர்போற் 

கண்ணீர் மழைபொழி தற்கொரு காரணங் கண்டிலமால் 
பண்ணீர் மொழிமயி லேவிளை யாடும் பொற் பாவைதன்னைத் 
தெண்ணீர்த் திரைகொண்டு போயின தோவென்னை செப்புகவே , 

தலைவி கலுழ்தற்காரணங் கூறல் . 
305 , கனக்கறைக் கண்டர் கலசத் தியாகர் கலைசையன்னாய் 

வனக்கணிக் கீழ்வந் தெனைப்புணர்ந் தேகிய மன்னவரை 
எனக்கு முன் காட்டிய கண்மலர் காண்பதற் கின்றவரைத் 
தனக்கெனைக் காட்டிடென் றேயழுங் காரணந் தானிதுவே . ( உ ) 
தலைவன் தெய்வங்காட்டித் தெளிப்பத் தெளிந்தமை கூறல் . 
306. நலம்பா வுந்தென் கலைசைத் தியாகர்நன் னாட்டுவரிக் 

கலம்பர வுந்துறைத் தெய்வத்தின் முன்னின்று கையெடுத்துப் 
புலம்பன் பாகத் தெளித்தவை யாவும் பொறியிலியேன் 
சலம்பர வாவண்ண மெய்யாக நம்பினன் சாலவுமே . ( கூ ) 


303. என்பொருட்டாத் தொழுவதற்கு இப்பேரறிவு எவ்வண்ணம் 
இவட்கு எய்தியது ? 


305. கனம் - மேகம் போன்ற , வனத்திலுள்ள வேங்கைமரத்தின் கீழே. 
கண்மலர் : எழுவாய் , அழும் : முற்று , 

306. கலம் பரவும் உவரித் துறை ; கலம் கப்பல் ; உவரி - கடல் . 
துறைத்தெய்வம் : “ உண்டுறை யணங்கு ( ஐங் . 28 ) ; “ கடற்றெய்வங் காட்டிக் 
காட்டி , அரியசூள் . " புலம்பர் நெய்தல்நிலத்தலைவர் ; புலம்பு - கடற்கரை . 
பொறி - அறிவு , சலம் - வஞ்சனை . 


கலைசைக் கோவை , 


85 


தலைவி தலைமகன் இகந்தமை இயம்பல் . 
307. மறைமொழி வாயர் கலைசைத் தியாகர்வண் பாலிநதித் 

துறைமொழி போற் கரிநமக் கென்றன்பர் சொல்லியொரு 
குறைமொழி யாமல் விடுத்திகந் தார்நற் குணப்பெரியோர் 
நிறைமொழி குன்றிற்குன் றாததுண் டோமண்ணி னேரிழையே . 

பாங்கி இயற்பழித்துரைத்தல் . 
308. நற்றேவர் சூழுங் கலைசைத் தியாகர் நயந்ததெண்ணீர் 

உற்றே றியநந்தி யோடையின் வாய்நின்று மொண்டுறைவர் 
பற்றேக யானக லேனென் றுரைத்தும் பரிந்தழநீ 
எற்றே துறந்தன சேயவர் போலில்லை யேதிலரே . 

தலைமகள் இயற்பட மொழிதல் . 
309. காயிலைச் சூலர் கலசத் தியாகர் கலைசையன்னம் 

சேயிதழ்த் தாமரை மேல்வீற் றிருந்து சிறையளிகள் 
வாயினிற் பாட மகிழ்தொண்டை நாட்டன்பர் வன்கொடியர் 
ஆயினு மாக வவரே யெனைப்புரந் தாள்பவரே. 

தெய்வம் பொறைகொளச் செல்குவ மென்றல் . 
310. இதம்புரி மெய்யன்பர் சொற்பிற மாத்தன்மை யின்மையினால் 

சிதம்பர வீசர் கலசா புரியரைச் சேரலர்போற் 
கதம்புரி யேறெய்வ மேயென்று சென்று கனபலிதூஉய்ப் 
பதம்பர வக்கட வேமிரு வேமும் பணிமொழியே. 


( எ ) 


307. பாலிநதித் துறையில் மொழிந்த மொழியே. குறை - காரியம் . 
நிறைமொழி - பொருள் நிறைந்தமொழி ; " நிறைமொழிமாந்தர் ” குறள். 

308. நந்தியோடை : தொட்டிக்கலையிலுள்ள ஒரோடை ; அதற்குத் திரு 
விழாக் காலத்திற் கலசத்தியாகர் எழுந்தருளுவதுண்டு . பற்று - அன்பு . 
நீ அழ . எற்று - எத்தன்மைத்து , ஏதிலர் - அயலார் . 

309. சேயிதழ் - செம்மையாகிய இதழ்களையுடைய , கொடியர் .......... 
ஆள்பவரே : “ தண்ணந் துறைவன் , கொடிய னாயினு மாக , அவனே தோழியென் 
னுயிர்கா வலனே ” பழையபாடல் . 

310. இதம் - விருப்பமாகிய செயல்களை . கதம் புரியேல் - கோபம் 
செய்யாதே. பலிதூய் - மலர்ப்பலியைத் தூவி . 


86 


கலைசைக் கோவை . 


தலைவி இல்வயிற் செறித்தமை சொல்லல் . 
311. அனம் போ னடைச்சி கலைசைத் தியாகருக் கன்புசெயார் 

தனம்போ லிருத்திமற் றைம்பொறி வாயிற் சரித்தல்செயார் 
மனம்போற் றடுத்தென்னை வைத்தன ளாலன்னை வாரமிலாக் 
கனப்போற் கருங்குழ லாரலர் தூற்றுதல் கண்டுகொண்டே . ( அ ) 


செவிலி கனையிருள் அவன்வரக் கண்டமை கூறல் . 


312. தங்காப்பு மாசுணத் தால்வனை கின்ற சது ரரென்றும் 

மங்காப் புகழ்கூர் கலைசைத் தியாகர் வரையணங்கே 
பைங்காப் புடைநின் றொருவன் பின் னூழையின் பால்வரக்கண் 
டங்காப் புடன்காப் படைத்தே னெனமோ யறைந்தனளே , ( கூ ) 


செவிலி தலைமகள்வேற்றுமைகண்டு பாங்கியை வினாதல் . 


313. தெளிவார்க் கருளுங் கலைசைத் தியாகரைச் சேர்கிலர்போல் 

ஒளிவாள் விழிபிறி தாய்முத் துறைக்க வுறைபுனற்கு 
மிளிவார் முலைபசும் பொன்பூத் துடம்பும் விளர்த்ததனால் 
அளிவா ழளகத்தி னாட்குற்ற தீதென் றறிகிலனே . ( க 0 ) 


311 . 


அனம் போல் நடைச்சி : கொடைச்சிவந்தான் கோடைக் குளிர் 
காவிலன்ன, நடைச்சிவந்தா லென்செய்கே னான் ” (தனிப்பாடல் ) . இருத்தி . 
பயன்படாமல் என்னை இருக்கச் செய்து , அன்னை வைத்தனள் . வாரம் இலா - 
அன்பு இல்லாத . 


312 , மாசுணத்தால் தம் காப்பு வனைகின்ற ; மாசுணம் - பாம்பு . நூழை - 
துழை வாசல் . அங்காப்புடன் - வாய் திறப்புடன் . மோய் - தாய் ; " அருந்ததிக் 
கற்பி னெம்மோய் கம்ப , சூர்ப்பணகை , 50 . 


313. முத்து - முத்துப்போன்ற கண்ணீர்த்துளியை . குமிளி - குமிழி ; 
தென்னாட்டு வழக்கு ; பெயறுளி முகிழெனப் பெருத்தநின் னிளமுலை ” 
( கலி . 56 : 24. ) உற்றது ஈது . 


கலைசைக் கோவை . 


87 


பாங்கி வெறிவிலக்கல் , 
314. இவருடை யாருயி ருண்ணிய வோபலி யேற்றுமுன் சேர்ந் 

தவருடை யார்வத் தழுந்திவ ணோபட வோ முருகே 
கவருடை நெஞ்சத்தெம் மில்லத்துள் வந்த கருத்தெவனோ 
துவருடை யாளர் கலைசைத் தியாகர் சுடர்வரைக்கே . ( க்க ) 

செவிலி தோழியை வினாதல் . 
315. பொன்னுற்ற மார்பன் பணிகோ விருந்த புரத்திலென்றும் 

மன்னுற் றருளுஞ் சிதம்பர வீசர் வரையின்மின்னே 
துன்னுற்ற மாதர்முன் சூர்தடிந் தானைச் சுடர்மரக்காற் 
பின்னுற்ற நாளனை யென்னையிவ் வாறுகொல் பேசியதே . (கஉ ) 

தோழி பூத்தருபுணர்ச்சியால் அறத்தொடுநிற்றல் . 
316 , வாமம் பெறு நின் மகட்கொரு பூவண்ண வண் கொண்ட 

நாமங்கொள்போதொன் றுன் கண்ணிற்கொள்வாயென்றொர் நம்பிவந்து 
சேமந் தழைதரத் தந்தான் கலைசைத் தியாகர் வெற்பிற் 
காமஞ் சரிகொய்து யாம்விளை யாடிய காலையிலே . ( ககூ ) 

புனறருபுணர்ச்சியால் அறத்தொடுநிற்றல் . 
317. குருமணி யன்னநின் கன்னியைம் பாற்குக் கொழித்திடுந்தன் 

கருமண லொப்புறல் கண்டிவ ளாடிடுங் காற்கந்தள்ளத் 
திருமணிப் பாலியிற் பாய்ந்தெடுத் தானொரு செம்மலுமைக் 
கொருமண வாளர் கலைசைத் தியாகரை யுள்கிவந்தே . ( கச ) 


314 , இவருடை ஆருயிர் உண்ணியவோ - இந்த ஆட்டின் அரிய உயிரை 
உண்ணுதற்காகவோ . முன் சேர்ந்தவருடைய ஆர்வத்து ; சேர்ந்தவருடை : 
தொகுத்தல் , கவர்த்தல் - பிளவுபடுதல் , எவனோ - யாதோ , துவர் உடையாளர் - 
காவியுடையார் ; “ காமனை முனிந்து நெடுஞ்சடை முடித்துக் கவின்றகல் லாடை 
மேற் புனைந்து காஞ்சிப், நகரப் , 109 . 

315 . பொன் உற்றமார்பன் ; பொன் - திருமகள் . மன்னுற்று - நிலை 
பெற்று . சூர் தடிந்தானை - முருகக்கடவுளை ; சூர் - சூரபதுமன் . மரக்கால் - சுவாதி 
நட்சத்திரம் . பின்னுற்ற நாள் - விசாகாட்சத்திரம் . 

வாமம் - அழகு . ஒரு பூவைத் தந்தானென இயைக்க , வண்டு 
கொண்ட நாமம் - புண்டரீகம் = தாமரை , சேமம் - இன்பம் . காவில் மஞ்சரி 
யைக்கொய்து ; மஞ்சரி - பூங்கொத்தை . 

317 , ஐம்பாற்கு - கூந்தலுக்கு . ஆடுங்கால் கம் தள்ள - ஆடும் பொழுது 
நீர் இவளைத் தள்ள , பாலி - பாலாற , 


88 


கலைசைக் கோவை . 


இதுவுமது . 
318. தன்னிடைத் தோன்றிய சைவலக் கொத்தையுன்றையலைம் பால் 

வென்னிடச் செய்ததென் றாடிடுங் காலம் விரைந்திழுக்கப் 
பொன்னுடை யானிற் சுனைவீழ்ந் தெடுத்துப் புரந்தனனோர் 
கன்னெடுந் தோளன் கலைசைத் தியாகர் கனவரைக்கே . ( கரு ) 

களிறுதருபுணர்ச்சியால் அறத்தொடுநிற்றல் . 
319. தொடையார் குழலி நடைக்கிடை தன்பிடி சோர்தல்கண்டவ் 

விடையானை யொன்று கனன்றிவண் முன்வரு மேல்வையென்னை 
உடையார் கலைசைத் தியாகர் முன் னாக முரித்தெனவேற் 
படையாலவ் வானையைக் கீண்டளித் தானொரு பார்த்திபனே . ( ) 
தலைமகள் வேற்றுமை கண்டு நற்றாய் 

செவிலியை வினாதல் . 
320. வண்டமிழ் கூருங் கலைசைத் தியாகர் மலைவனிதாய் 

பெண்டன்மை யம்ம முழுதிழந் தாளென் பெருமகண்முன் 
கண்டகண் ணுக்கின்று வேற்றுருக் காட்டிக் கடக்கரிதான் 
உண்டவெள் ளிற்கனி போலான காரண மோர்ந்துரையே . (கன ) 
செவிலி நற்றாய்க்கு முன்னிலைமொழியால் 

அறத்தொடுநிற்றல் . 
321. மருவில்வஞ் சூடுங் கலைசைத் தியாகர் வரைப்புனத்திற் 

பொருவிறற்போதகம் வந்ததுண்டோவென்று போந்து வினாய்த் 
தருவு மதிலணை வல்லியும் போலகின் றையன் முலை 

ஒருவிதி கூட்ட முயங்கின பாலன் றொருசெல்வரே . ( கஅ ) 
318 . சைவலம் - பாசி . வென்னிட - முதுகிட . அம் - நீர் . பொன்னுடை 
யானின் - திருமாலைப்போல . 

தன் பிடி - பின்னிட்ட தன்னுடைய பெண்யானை . அவ் 
விடை - அவ்விடத்தில் , எல்வை - காலத்தில் , நாகம் உரித்தென - யானையை 
உரித்தாற்போல , அளித்தான் - பாதுகாத்தான் .. 

320. வேற்றுருக் காட்டிப் பெண் தன்மை முழுதிழந்தாளெனக் கூட்டுக . 
கடகரி தான் உண்ட வெள்ளிற் கனி - யானையுண்ட விளங்கனி ; கடகரி : 
சாதியடை ; கரி - உள்ளீடில்லாமற்செய்யும் ஒரு நோய் ; " தூம்புடை நெடுங்கை 
வேழந் துற்றிய வெள்ளி லேபோல் ” சீவக . 232 . 

321. போதகம் - யானை . வினாய் - கேட்டு . தரு - மரம் . வல்லி 
பூங்கொடி . 


319 . 


கஅ . வரைவிடைவைத்துப் பொருள்வயிற் பிரிதல் . 89 


பாங்கி வலம்புரிகேட்டு அவன் வரவறிவுறுத்தல் . 


292. பந்தன மாமுலை யாயுள் மாழ்கிப் பதைப்பதென்னீ 

இந்தனல் கங்கையி னேந்துஞ் சிராமலை யீசர்க்கன்பர் 
சந்தன நேர்ந்துன் மனங்குளிர்ந் தாரத் தனங்கொணர்ந்து 
வந்தனர் வந்தன ரென்றே யொலித்த வலம்புரியே . ( க ) 


வலம்புரி கிழத்தி வாழ்த்தல் . 


293. நம்பு மவர்க்கருள் செய்வோர் சிராமலை நாதரொளி 

பம்பு மருளென நாளும் விளங்குக பாரிலிவண் 
வெம்பு மெனதுயிர் காத்திட வேண்டி விரைந்தணை 
கம்புகழ் போலவர் தேர்முன மார்க்குந் தனிச்சங்கமே . ( 2 ( 0 ) 


வார் 


தலைவனைப் பாங்கி நினைத்தமை வினாதல் . 


294. இனத்தா மரைமலர் மேலன முட்டை யெனவளையை 

நினைத்தா தரவு புரிபுன லூரிடை நீரொருநாட் 
சினத்தால் வருநஞ்ச முண்டோன் சிராமலைத் தேனையன்பால் 
மனத்தா மரையுற வைத்த துண் டோசொலு மன்னவரே . ( ) 


292. பந்து அன்ன - பந்தை ஒத்த . இந்து அனல் கம் கையின் ஏந் 
தும் - சந்திரனையும் கனலையும் முறையே தலையிலும் கையிலும் தாங்குகின்ற; 
நிரனிறை ; கம் - தலை . சந்தனம் நேர்ந்து - சந்தனத்தை ஒத்து . வலம்புரி 
ஒலித்த; ஒலித்த - ஒலித்தது ; தொகுத்தல் விகாரம் . 


293. பம்பும் - பரவிய . பாரிற் சங்கம் விளங்குக . 


294 . அனம் - அன்னப்பறவை . வளை சங்கம் . வளையை முட்டை 
யென் றுபினைத்து . சினத்தால் - கோபத்தோடு , தேனென்றது தலைவியை . 
மலைத்தேனைத் தாமரை மலரில் வைத்த துண்டோவென்பது ஒரு நயம் . 

12 


90 


கலைசைக் கோவை . 


பாங்கி தலைவிக்கு உடன்போக்கு உணர்த்தல் . 
326. தூண்டற் கரிய சுடானை யாய்பஞ்சிற் றூக்குபதம் 

நீண்டக் கினியெரி கான நடந்து நிரைவளையாள் 
பாண்டப் பலம்பு கலைசைத் தியாகர் பவனிவிழாக் 
காண்டற் குடன் வரு மோவென் றவாவினர் காவலரே. 

தலைவி நாணழிபிரங்கல் . 
327. தண்ணார் பதங்க மரியயன் றேடியுந் தாமறிய 

ஒண்ணாச் சிதம்பர வீசன் கலைசை யுறாரெனவென் 
கண்ணா ருயிரென வுற்றநன் னாணங் கழன்றிடலாற் 
பெண்ணாச் சமைத்த வினையேபொல் லாத பெருவினையே , ( சு ) 

கற்பு மேம்பாடு பாங்கி கூறல் . 
323. காணினுக் கேட்கினு மானந்த மாகுங் கலைசையயி 

ராணிதன் கேள்வர் சிதம்பர வீச ரருளனையாய் 
பேணிய வாவியிற் பெற்றிடுந் தாயிற் பெரிதெனச்சொல் 
நாணினு நற்பொருள் கற்பாவ தேயென்று நங்கையர்க்கே . ( எ ) 

தலைவி ஒருப்பட் டெழுதல் , 
329. பூத வனீகர் சிதம்பர விசரைப் போற்றிலர்போல் 

மாதர் விரோதத்திற் றாயர் குரோதத்தில் வாட்டமுற்ற 
யாதனை தீரக் கலைசைக்கெ னன்பரொ டேகுவல்யான் 
ஆதலி னின்னமிவ் ஆரம்ப நூற்றி யழுங்குகவே . ( அ ) 

தூண்டா விளக்கனையாய் " ( திருச்சிற் . 244. ) நீண்டு அக்கினி 
எரிகின்ற காடு . பாண் தப்பு அலம்பு - பாணர்கள் கையிலுள்ள தப்பு என்னும் 
ஒருவாத்தியம் ஒலிக்கின்ற , வருமோ - வருவாளோ . என்று அவாவினர் . 

327. பதம் கம் - பாதத்தையும் தலையையும் . என்கண் - என்னிடத்தே . 
நாணத்திற்கு உயிர் உவமை. 

328. அயிராணி தன் உமாதேவியாரது . ஆவியின் - உயிர்போல . 
தாயின் - தாயைப்போல ; பழிநீக்கிப் பாதுகாத்தலின் தாயைப்போன்றது 
நாண் ( திருச்சிற் . 204 , பேரீ . ) என்றும் - எக்காலத்தும் ; " உயிரினுஞ் சிறந் 
தன்று நாணே நாணினுஞ், செயிர் தீர் காட்சிக் கற்புச் சிறந்தன்று ” ( தொல் . 
களவு . 22 ) ; தாயிற் சிறந்தன்று நாண்டைய லாருக்கு ” திருச்சிற் . 204 . 

329 , அனீகம் - சேனை . யாதனை - துன்பம் , அம்பல் தூற்றி ; அம் 
பல் - சிலரால் அறியப்படும் பழிமொழி . 


326 . 


கலைசைக் கோவை . 


91 


பாங்கி சுரத்தியல் உரைத்தழித் தலைமகள் சொல்லல் . 
330. சசியார் புரிசைக் கலைசைத் தியாகரைச் சார்கிலர்போல் 

ஒசியாநிற் குஞ்சிற் றிடையா யென் கூறினை யூரவர்வாய்க் 
கசியாச்சொற் றீயிற் கனற்றப்பட் டேற்குக் கடுமை பொங்கும் 
சுசியார் வனமும் வனமாஞ் சிவசிவ துன்னிடினே . ( கூ ) 
பாங்கி தலைமகளைத் தலைமகற்குக் கையடை கொடுத்தல் . 
331. ஆனந்தக் கூத்தர் கலைசைத் தியாக ரருமறைபோல் 

ஈனந்தங் காமெய்ப னீயென் றிவளை யினிதளித்தேன் 
மானந்தங் குன்னரு ளும்பிறி தாயின் மழை சுருங்கித் 
தானந் தவமற் றிரண்டுமொன் றாமித் தரையிடத்தே . 

(க 0 ) 
பாங்கி வைகிருள் விடுத்தல் . 
332. மைவாரு மல்லிற் கலைசைத் தியாகர் வரையணங்கே 

இவ்வாண் டகைபின்னர் நீசெல்லு மார்க்கம் வந் தெய்துவல்யான் 
அவ்வாத வூரர்முன் றோர் வெவ் வாயை யடக்கியபோல் 
ஒவ்வா வலருரைப் பார்பல வா : பு மொடுக்குவித்தே. ( கக ) 

தலைவியைத் தலைவன் சுரத்துய்த்தல் . 
333. மண்ணிற் சிறந்த கலைசைத் தியாகர் வளர்சடை நீர்த் 

தண்ணிற் சிறந்தவெண் பாலாற்று முத்தமுஞ் சாற்றுமவர் 
கண்ணிற் கருணைக் கடல்போற் குளிரிளங் காவுங்கண்டு 
பெண்ணிற் சிறந்தவன் மெல்லமெல் லப்பதம் பேர்த்துவையே . 


330 . சசி - சந்திரன் , கசியா - அன்பில்லாத . சுசி - நெருப்பு . வனம் 
பாலைநிலம் , நீர் . சிவ சிவ : இரக்கக் குறிப்பு; " அரகா " ( 355 ) என்பர் பின் ; 
“ தையல் சிவ , சிவனச் சராவு மிலையோ வெனுமிளந் தென்றலுக்கே ” ( கூழை 
யர் . 36 ) ; “ சிலையோ கரும்பு பொரு கணையோ வரும்புசிவ சிவவாவி யொன்று 
முளதோ ” மதுரைக்கலம் . 83 . 

331. மெய்யன் நீ என்று , மானம் - அபிமானம் , தானந்தவமென்னு 
மிரண்டும் ஒன்றாகக் கூறப்படும் ; " தானந் தவமிரண்டுந் தங்கா வியனுலகம் , 
வானம் வழங்கா தெனின் " திருக்குறள் , 19 . 

332. அல்லில் - இருளில் . தேரர் - புத்தர் . அடக்கியது போல் : தொகுத் 
தல் , ஒடுக்குவித்து யான் வந்து எய்துவல் . 
333 . 

கா - சோலை , சிறந்தவள் : விளி , 


92 


கலைசைக் கோவை . 


தலைமகன் தலைமகள் அசைவறிந் திருத்தல் . 
334 முச்சோதி யங்கட் கலைசைத் தியாகரை முன்னலர்போல் 

அச்சோவுன் செம்பொ னடித்தா மரையி லரம்பொருகற் 
றச்சோ திமநடைத் தையலெய்ப் பாயினை சாந்தமுற 
இச்சோலையினிழற் கீழிருப் பாஞ்சற் றிளைப்பறவே . (கூ ) 
தலைமகன் தலைமகளை உவந்து அலர்சூட்டி 

உண்மகிழ்ந் துரைத்தல் . 
335. பாதபத் மங்க ளிவட்கியான் வருடவும் பாலையின் கீழ்ச் 

சீதள மாலை திருமுடி சூட்டவுந் தென்கலைசை 
நாதனெங் கோனைச் சிதம்பர வீசனை நாடியந்நாள் 
மாதவங் கோடிசெய் தன்றோவிப் பேறின்று வாய்த்ததுவே . ( ) 

கண்டோர் அயிர்த்தல் . 
336. நாந்தஞ்ச மாக்கொள் கலைசைத் தியாகர்நன் னாட்டுறையும் 

மாந்தர் கொலோவிச் சுத்திவர் யார்குற வள்ளியென்னின் 
பூந்தண் குழலிவள் கையிற்கல் லாசமென் போதில்லையாற் 
சேந்தனென் சலிவன் செம்மார்பில் வெட்சித் தெரியலின்றே . 

கண்டோர் காதலின் விலக்கல் . 
337. வில்வேளு மந்த விரதியும் போல்வரு வீர்கலைசை 

நல்வேத கீதர் சிதம்பர வீசரை நண்ணலர்போல் 
கல்வேம் வெங் கானத் தினிச்செல் லொணாது கதிர்மறைந்த 

தில்வே றிலையினி யல்வேளை யெம்மி லிருந்துண்ணுமே . ( கச ) 
334. முச் சோதி அம் கண் - முச்சுடர்களாகிய அழகிய கண்களையுடைய. 
அச்சோ-ஐயோ . அரம் - வாளரம் . கல் தச்சு ; தச்சு - தைத்து . எய்ப்பு - இளைப்பு . 

335 , இகட்கு - இவளுக்கு , பாலையின் - பாலைமரத்தின் . செய்தன் 
றோ - செய்தமையா லன்றோ. 

336. எஞ்சம் - பற்றுக்கோடு , கல்லாரப் போது - கழுநீர் மலர் . சேந்தன் - 
முருகக் கடவுள் . வெட்சித் தெரியல் - வெட்சி மாலை . வள்ளி நாயகியார் திருக் 
சாத்தில் குவளைமல ருண்டென்பதை , இறைகதித்த சூர்முதலையிறுப்பவா 
னேயிளையோ னான வாற்றான் , முறைகதித்த விருசுடரே முகத்துவிழி யெனத் 
தெரிக்கு முறைமை போல , நறைகதித்த மலர்க்கழுநீர் நளினமவன் விழியருகு 
நலக்க வேந்தி , நிறைகதித்த வுளத்தொடிடம் வலமமர்ந்த மாதர்பத நினைத்தல் 
செய்வாம் " ( தணிகைப் புராணம் , கடவுள் . 5 ) என்பதனா லுணர்க . 
337 . கல் வேம் - கற்கள் வேதற்குக் காரணமாக 

பாகிய , செல்ல ஒண்ணாது . 
கதிர் - சூரியன் . வேறு இல் இலை இனி . அல் வேளை - இரவில் , 


. 


20. அறத்தொடு நிற்றல் . 


93 


தலைமகன் தெய்வங்காட்டித் தெளிப்பத் தெளிந்தமை எய்தக் கூறல் . 
306. அணங்கிற் கிடங்கொடுத் தோன்வாழ் சிராமலை யாயிழைமுன் 

வணங்கிக் கழிக்கரை வாழு மணங்கினை வாழ்த்தியன்பர் 
இணங்கித் தெளித்த தெளிவா லகல்கில ரென்றிருந்தேன் 
பிணங்கிப் பொழிகண்ணி னீராற தாக்கிப் பிரிந்தனரே . ( ங ) 

தலைவன் இகந்தமை இயம்பல் . 
307. கையார் மழுப்படை யெம்மான் சிராமலைக் காதலர்முன் 

செய்யா தனசெய்து தேற்றிய யாவருந் தேர்கிலசென் 
றெய்யா தகன்றன ராற்பெரி யோர்க ளியம்புமொழி 
மெய்யா வினியெண்ண லாமோ வுலகினின் மெல்லியலே . ( ச ) 

பாங்கி இயற்பழித் துரைத்தல் . 
308. செல்லே னினையொரு போதும் பிரிந்தென்று தேற்றியசூள் 

அல்லேய் குழலுமை பாகன் சிராமலை யாருமெழில் 
வல்லேய் முகிழ்முலை யாய் நீ வருந்த மறந்து மனம் 
கல்லே யெனவகன் றாரவர் போலெவர் காதலரே . 

தலைமகள் இயற்பட மொழிதல் . 
309. தண்ணா ரமுத கிரண மருந்து சகோரமொன்றை 
எண்ணா தருந்த வெனக்குந் தணந்த விறைவர்புயக் 

தருமின்ப மன்றியொன் றின்று கருதினென்றும் 
பண்ணார் தருமொழி பாகன் சிராமலைப் பான்மொழியே . ( சு ) 


கண் 

(ை 


306. ஆயிழை : விளி . கழிக்கரை வாழும் அணங்கு - கடற்றெய்வம் ; 
" கொடுஞ்சுழிப் புகாஅர்த் தெய்வம் " ( அகநா . 110 : 4 ); கடற்றெய்வங் 
காட்டிக்காட்டி " சிலப் . கானல் . 7 . 

307. பிறர் செய்யாத சபதங்களைச் சொல்லித் தேற்றியவற்றை 
எய்யாது - அறியாமல் . 

308. பிரிந்து செல்லேனென்று . வல் - சூதாடுகருவி . மனம் கல்லே 
யென்று கூறும்படி அகன்றார் ; " கணவரவர் நெஞ்சது கருங்கலல வோவென் , 
புணர்முலையில் வந்துவிளை பொன்னையுரை யீரே ” அழகர் கலம்பகம் , 65 . 

309. சகோரப்பறவை நிலவையன்றி வேறொன்றை அருந்த எண்ணாது ; 
அதுபோல எனக்கும் இறைவர் தரும் இன்பமன்றி வேறொன்றும் இல்லை ; 
இஃது எடுத்துக்காட்டுவமையணி . 


94 


கலைசைக் கோவை , 


பாக்கியின் உணர்ந்த செவிலி தேற்றுவோர்க்கு 

எதிரழிந்து மொழிதல் . 
342. ஓராட்டி பாகர் கலைசைத் தியாக ருயர்வரைமேல் 

நீராட்டி யென்முலை யூரமு தூட்டியெங் நேரமுநான் 
சீராட்டி யேந்தி வளர்த்ததற் கோவெனைத் தெவ்விற்கண்டென் 
ஏபாட்டி விட்டகன் றாளாறு மோவெனக் கித்துயரே . ( ங ) 

செவிலி தன் அறிவின்மைதன்னை நொந்துரைத்தல் . 
343. பிரிவைக் கருதிக் கலைசைத் தியாகர் பெருவரைமேற் 

பரிவைப் பெருக்கியன் னேயென் றழைத்துப் பழகுமிந்த 
அரிவைக்குப் பாலையல் லாற்குடி யாதென் றறைந்து மெள்ளத் 
தெரிவித் தகன்றன ளாற்பேதை யேதுந் தெரிந்திலனே . (ச ) 

செவிலி தெய்வம் வாழ்த்தல் . 
344. முடிகொண்டு நின்னடி போற்றுவ லென்செல்லன் முற்றுமறக் 

கடிகொண்ட காளைபின் சென்றாளை மீட்டின்று காட்டுதியால் 
படிகொண்ட கீர்த்திக் கலைசைத் தியாகர் பனிவரைமேற் 
குடிகொண் டிருந்தென்று மெங்களைக் காக்குங் குலதெய்வமே . 

செவிலி நற்றாய்க்கு அறத்தொடுநிற்றல் . 
345 . ஒருகயந் தள்ளி யொருகயம் வீழ்ந்தெடுத் தோனிருக்க 

அருகய லார்க்குக் கொடுப்பான் றனை நினைந் தார்களென்றே 
திருகய நெஞ்சத்தர் காணாக் கலைசைத் தியாகர்வெற்பிற் 

பொருகயற் கண்ணவ ளன்னே விடலைபின் போயினளே . ( சு ) 
342 , ஓர் ஆட்டி - ஒப்பற்ற பெண் ; ஆட்டி - பெண் ; “ நந்நாட் டாட்டி 
யர் ( பெருங் . ! . 43 : 25. ) அமுது - பால் . தெவ்விற் கண்டு - பகையைப் 
போல அறிந்து , எராட்டி - அழகையுடையவள் . 

343 , பரிவு - அன்பு . இந்த அரிவை யென்றது தலைவி தன்னையே 
சொல்லிக்கொண்டது . பாலை அல்லால் குடி யாது - பாலல்லாமல் வேறு பருகு 
தற்குரிய பொருள் என்ன உண்டு என்பது செவிலி கொண்ட பொருள் ; பாலை . 
நில மல்லாமல் இருப்பிடம் யாதென்பது தலைவியின் உட்கோள் . பேதை - 
அறிவற்றவளாகிய நான் . 

344. செல்லல் - துன்பம் . கடி - மணம் . காளை - பாலைநிலத் தலைவன் ; 
பதினாறு பிராயமுள்ளவனென்பர் . 

345. ஒரு கயம் தள்ளி - ஒரு யானையை வேலாற் குத்தி வீழ்த்தி , ஒரு 
கயம் வீழ்ந்து எடுத்தோன் - ஆழமான ஒரு நீர்நிலையில் விழுந்து எடுத்தவன் . 
தனை கொடுப்பான் - தன்னைக் கொடுக்கும் பொருட்டு , திருகு அயம் நெஞ்சத் 
தர் - மாறுபட்ட இரும்பு போன்ற வன்னெஞ்சர் . விடலை - பாலைநிலத் தலைவன். 


கலைசைக் கோவை . 


95 


நற்றாய் பாங்கிதன்னொடு புலம்பல் . 
346. நோக்கிநல் லாள்கருத் தீதென்றுன் னோடு நுவன்றவந்த 

வாக்கினை யெங்கட் குணர்த்தா தனத்தை வனத்தவமே 
போக்கினை பேதென் கலைசைத் தியாகர் பொருப்பிலெங்கள் 
மூக்கினைச் சுட்டு விரல்சேர வைத்தழ முற்றிழையே. ( எ ) 

நற்றாய் பாங்கியர்தம்மொடு புலம்பல் . 
347. கரத்திற் கபாலர் கலசத் தியாகர் கலைசையென்மான் 

வாத்தின்மிக்கானொருவள்ளல்கைத்தார்பெற்றுவாய்மைகுன்றா 
இரத்திற் சிறந்தொரு தெய்வந் தொழாத வுறுதிபெற்றாற் 
சுரத்திற் றுணிந்துட னேகவும் வேண்டுங்கொ றோகையரே . () 

நற்றாய் அயலார்தம்மொடு புலம்பல் . 
348 , அகத்தார்க் கரியர் கலைசைத் தியாக ரளித்தருள்சண் 

முகத்தான் றிருமுன் வரங்கிடந் தியான் பெற்ற மொய்குழலாள் 
சுகத்தாறு காட்டவல் லானொரு வன்பின் சுரத்திலிவ்வூர் 
நகத்தா னகன்றன ணட்டாற்றுச் சாயென நானையவே , (கூ 

நற்றாய் தலைமகள்பயிலிடந்தம்மொடு புலம்பல் , 
349. திருந்தேற் கருளுஞ் சிதம்பர வீசர் திருக்கலைசைப் 

பெருந்தேவி யன்னவென் பெண்விளை யாடும் பெருஞ்செயலாய் 
குருந்தே குருக்கத்தி மண்டப மேயுங் குளிர்ந்த நிழல் 
இருந்தே பிரிந்தவ ணாங்காண வென்றுவந் தெய்துவளே . ( க 0 ) 


- 


346 , நல்லாள் தலைவி . வனத்து அவமே. ஏது என் காரணம் 
என்ன . சுட்டுவிரலை மூக்கின்மேல் வைத்து அழ ; “ வன்புடன் சுட்டு விரன் 
மூக்கி னுச்சியில் வைத்துப்பெண்டிர் , கொன்பழி தூற்றப் பயந்தார் (திருவா 
வடுதுறைக்கோவை , 331 ) , சிலரும் பலருங் கடைக்க ணோக்கி , மூக்கி 
னுச்சிச் சுட்டுவிரல் சேர்த்தி , மறுகிற் பெண்டி ரம்ப றூற்ற ” நற்றிணை , 149 . 

347. உரத்தில் - அறிவில் , தெய்வந்தொழாத உறுதி - கற்பு ; “ தெய் 
வந் தொழாஅள் கொழுநற் றொழுதெழுவாள் " தறள் , 55 . 

348. அகத்தார் - பாவிகள் . சுகத்து ஆறு - இன்ப வழியை. இவ்வூர் 
நக - இந்தவூரிலுள்ளார் சிரிப்ப . சாயெ 

கோரையைப் போல , நான் நைய . 
349 , செயலாய் - அசோக மரமே . குருந்தே - குருந்தமரமே . குருக் 
கத்தி மண்டபம் - குருக்கத்திக்கொடி மாடம் , 


96 


கலைசைக் கோவை . 


நிமித்தம் போற்றல் . 


350. அரைவா யாவர் கலைசைத் தியாக ரமர்ந்தவெள்ளி 

வரைவாய் மரையி னிணப்பலி யென்று மகிழ்ந்திடுவேன் 
இரைவாய் நிறைய வெடுத்துண்ண லாமின்றெ னேழைவரக் 
கரைவா யிருகட் கொருமணி யைங்குணக் கார்க்கொடியே , ( கக ) 


நற்றாய் சுரந்தணிவித்தல் . 


351 , காரமில் லாவெஞ் சுரநாடு பாலிநன் னாடெனலாய் 

வாரங் கலைசைத் தியாகேச வுன்றன் வலக்கண்ணினாற் 
கோரஞ்செய் யாமற் குளிர்விக்க வேண்டுங் குடங்கொண்முலைப் 
பாரம் பொறாதிடை தள்ளாடச் செல்லுமென் பைந்தொடிக்கே. 


நற்றாய் தன்மகள் மென்மைத்தன்மைக்கு இரங்கல் , 


352. அஞ்சத்தனப்பர் கலைசைத் தியாக ராணடுவான் 

அஞ்சத்த மாமறை சொன்னசெவ் வாயெழு மந்நகைபோல் 
அஞ்சத் தழல்செ யடவிவெங் கற்றிரட் காற்றினவோ 
அஞ்சத் திறகும் பொறாதவென் பேதை யடிமலரே ( கங ) 


மரை 


- 


351 . 


350. அரைவாய் இடையில் . ஒருவகை மிருகம் . மகிழ்ந்து 
பலியை இடுவேன் . இருகட்கு ஒருமணி : “ காகத் திருகண்ணிற் கொன்றே 
மணிகலந் தாங்கு ( திருச்சிற், 71. ) ஐங்குணக் கொடியே - ஐந்து குணங்களைக் 
கொண்ட காக்கையே ; " குணங்களஞ் சாற்பொலி யுந்நலச் சேட்டைக் குலக் 
கொடியே " (திருச்சிற் . 235 ) என்பதையும் அதன் உரையையும் பார்க்க . 
நாரம் - நீர் . சுரநாடு - பாலைநிலம் . பாலி - பாலாறு , 

வார் அம் . 
வலக்கண் - சூரியன் . கோரம் - கொடுமை . 

352. அஞ்சு அத்தன் அப்பர் - ஐந்து திருக்கரங்களையுடைய விநாயகருக் 
குத் தந்தையார் . அரண் அடுவான் - முப்புரங்களை அழித்தற் பொருட்டு , அம் 
சத்தம் மாமறை . செவ் வாயில் எழும் . அடுவான் எழும் நகை போல் . அஞ்ச - 
அஞ்சும்படி . அஞ்சத்து இறகும் - அன்னத்தின் தூவியும் . அடிமலர் ஆற்றி 
னவோ . 


கலைசைக் கோவை . 


97 


நற்றாய் தன்மகள் இளமைத்தன்மைக்கு உளமெலிந் திரங்கல் , 
353. பாவா யுறுகுழல் போற்கரர் தேகும் படி புலவோர் 

பாவாய் கலைசைத் தியாகர் நன் னாட்டிற் பயின்றதெங்கென் 
பாவா யழேலென்று முத்தன்ன மூட்டியுன் பாதமண்ணிற் 
பாவாய் நடந்து வராயென்று கொஞ்சுமென் பைங்கிளியே . ( கச ) 
நற்றாய் தன்மகள் அச்சத்தன்மைக்கு அச்சமுற் றிரங்கல் . 
354. நீர்த்தண் சுனைத்த வளை தத்தி னஞ்சுமென் னேரிழையாள் 

தீர்த்தன் கலைசைத் தியாகேசன் வெற்பினிற் செல்லிடிபோல் 
ஆர்த்தஞ் சனமத மாயா முறித்துண்ண லச்சுரத்திற் 
பார்த்ததிர் வற்று வெரூஉமென்றெ னெஞ்சம் பதைக்கின்றதே . 
ஆயமும் தாயும் அழுங்கக் கண்டோர் காதலின் இரங்கல் . 
355. புரகர ரெங்கள் கலைசைத் தியாகர் பொருப்பிடையாம் 

பரிதவிக் கத்துறந் தாளென்று பாங்கியர் பஞ்சினைவார் 
விரகறி தன்மக ளின் சொற் பயிற்றிய மென்கிளிதான் 
அரகர வென்னநற் றாயழல் சேர்மெழு காயிடுமே . 

(கசு ) 


353. பாவாய் உறுகுழல் போல் - பஞ்சுநூற்பாவின் கண்ணுற்ற குழல் 
போல ; " பாவி னோடுவண் குழலெனத் திரிதலைப் பாராய் " ( பிரபு . வசவண் 
ணர் . 12. ) பா ஆய் - பாக்களை ஆய்தற்கு இடமாகிய . ஏகும்படி பயின்றது 
எங்கென இயைக்க . என் பாவாய் - என்னுடைய பாவையே ; தலைவி விளை 
யாட்டுப்பாவையை நோக்கிக் கூறியது . முத்தன்னம் - முத்தாகிய அன்னத் 
தை . பாதத்தை மண்ணிற் பதியச்செய்து நடந்துவா . என் பாவாயென்பது 
முதலியன தலைவியின் கூற்றை நற்றாய் கொண்டு கூறியவை . என் பைங்கிளி 
பயின்றது எங்கு . 
354. சுனையில் தவளை தத்தின் , செல் - மேகம் . 

மதமா . 

யானை . 
யா முறித்து உண்ணல் - யாமரத்தை முறித்து உண்ணுதலை ; " உரற்கா லியானை 
யொடித்துண் டெஞ்சிய , யா ” ( குறுந் . 232. ) அதிர்வுற்று - நடுக்கமுற்று , 

355. புரகார் - புரங்களை அழித்தவர் . பரி தவிக்க - துன்புற , பஞ்சின் 
நைவார் . விரகு அறி - உபாயத்தை அறிந்த . அரகர - இரக்கக் குறிப்பு ; 330 
ஆம் செய்யுளின் குறிப்புரையைப் பார்க்க . கிளி அரகர என்ன ; என்ன - என்று 
சொல்ல ; " என்னனை போயினள் யாண்டைய ளென்னைப் பருந்தடுமென் , றென் 
னனை போக்கன்றிக் கிள்ளையென் னுள்ளத்தை யீர்கின்றதே ” (திருச்சிற் . 231 ) 
என்பது இங்கே கருதற்பாலது . 

13 


98 


கலைசைக் கோவை . 


செவிலி ஆற்றாத்தாயைத் தேற்றல் . 
356. மஞ்சிவர் மன்றமுஞ் செய்குன்ற முஞ்செறி வண்கலைசை 

நஞ்சினை மாந்துக் கலசத் தியாகர் நடஞ்செய்பதத் 
தஞ்சிலம் போசை படர்தரு மெல்லை யளவுஞ்சென்றுன் 
வஞ்சியைத் தேடிக் கொணர்வேன் வருந்தல் வருந்தலன்னே . ( ) 

ஆற்றிடை முக்கோற்பகவரை வினாதல் . 
357. வான் மூன்று நூலர் கலைசைத் தியாகர் வரையிலேங்கள் 

மான் மூன்று சத்தி யுடையா னொருவன்பின் வன்மரங்கள் 
நான் மூன்று ராசியுந் தோயுங் கடத்தி னடந்தனளோ 
கோன் மூன்று கொண்டு குறும்பொரு மூன்றங் குமைத்தவரே . 

மிக்கோர் ஏதுக்காட்டல் , 
358. வேயுங் கரும்பும் புரைநெடுந் தோளி வினைப்பயனாற் 

காயுங் கனியும் பருவத் தருந்து நர் கைப்படுமால் 
தீயு மறியங்கைக் கொண்டார் கலைசைத் தியாகர்வெற்பில் 
ஆயும் பொழுது மின் னாருமந் நீர்மைய ரன்பினர்க்கே . ( ) 

செவிலி எயிற்றியொடு புலம்பல் . 
359. துகளேத நீக்குங் கலைசைத் தியாகர் சுடர்க்கிரிமேல் 

உகளேறு போலு மடலோர் விடலைபின் னூறுமினி 
யகளேயும் பூமின்புற் பற்கோத்த தாலி யணியுமெயின் 

மகளேயிப் பாலைவந் தப்பால் நடந்த வழியுரையே . (20 ) 
356. பதத்து...... எல்லை : “ உலகெலாம் ... மலர்சிலம்படி ” பெரிய . 1 . 

357 . வால் - வெண்மையான . மூன்று சத்தி - உச்சாக சத்தி , பிரபு 
சத்தி , மந்திரசத்தி ; பு . வெ . 225 - ஆம் செய்யுளுரையைப் பார்க்க ; சத்தி - 
ஆற்றல் . நான் மூன்று ராசி - பன்னிரண்டு ராசிகள் . குறும்பு ஒரு மூன்றும் 
காமம் , வெகுளி , மயக்கமாகிய மூன்று குற்றங்களையும் . 

358. மறி - மானை . மின்னாரும் அந்நீர்மையர் : " எறித்தரு ” ( கலி . 9 ) 
என்னும் செய்யுளின் தாழிசைகளைப் பார்க்க . 

பி- ம் . அருந்துநர் கைக்கொள்வராற் 

359 , ஏறு - காளை ; ஆண் சிங்கமுமாம் . ஊறும் இனிய கள் ஏயும் பூமின் ; 
திருமகள் போன்ற தலைவி : எழுவாய் . புற்பற் கோத்த தாலி - புலிப்பல்லைக்கோத்த 
தாலி ; “ புலிப்பற் கோத்த புலம்புமணித் தாலி ..... கானவன் மகளே அகநா . 7 . 


( 
ககூ 
) 


கலைசைக் கோவை . 


99 


செவிலி குரவொடு புலம்பல் . 


360. கூசாம லே திலன் பின்னேக லென்றொன்று கூறலின்றிப் 

பேசாத பாவையைப் பெற்றன மென்ற பெருங்குறையால் 
வேசாறி யோவெங்கள் பாவையை நீவிலக் காமல்விட்டாய் 
தேசார் கலைசைத் தியாகேசர் வெற்பிற் செழுங்குரவே . 

(உக ) 


செவிலி சுவடுகண் டிரங்கல் . 


361. பிஞ்சு நிலாவணி செஞ்சடை யாரென் பிழைமலங்கள் 

அஞ்சுங் கழித்த கலைசைத் தியாக ரசலத்தினான் 
கொஞ்சுங் கிளியனை யாளடி யுங்குவை கூர்வடமேற் 
றுஞ்சு மவனனை யானடி யேபிச் சுவடுகளே . 


( உ.உ ) 


செவிலி கலந்துடன்வருவோரைக் கண்டு கேட்டல் . 


362. கம்மேக வண்ணனுஞ் செய்யாளும் போல் வந்து காட்சி தந்தீர் 

இம்மே தகநும்முன் போயின ரோநல் லெழிற்கலைசைச் 
செம்மேனி பூசும்வெண் ணீற்றான் சிதம்பர தேவன் வெற்பில் 
அம்மே னகையனை யாளு மொருசிலை யாளியுமே . ( உக ) 


360 , ஏதிலன் - அயலான் . ஏகல் - போகாதே . பேசாத பாவை யென் 
மது குரவமரத்தின் பூவை (ஐங் . 344. ) வேசாறியோ - சலித்தோ. கூறலின்றி 
விட்டாயென இயைக்க . தேசு - ஒளி . 


361 , பிஞ்சு நிலா - பிறை ; மாமதிப் பிஞ்சுமிரை தேர்குயிற் குஞ்சும் " 
( மதுரைக்கலம்பகம் , 80. ) மலங்கள் அஞ்சு - ஆணவம் முதலியன . நான் 
கொஞ்சும் . அடிகள் உங்கே தோன்றுகின்ற உவைகள் , வடம் - ஆலிலை ; ஆகு 
பெயர் . துஞ்சும் அவன் - திருமாலை . 

362 . கம் மேகம் - நீரையுடையமேகம் . இம்மேதக - நும்மைப்போன்ற 
மேன்மை தக ; “ மீண்டா ரெனவுவந் தேன் கண்டு நம்மையிம் மேதகவே , 
பூண்டா ரிருவர் ( திருச்சிற் , 244 , ) அ மேனதை - அந்த மேனகையை , 


100 


கலைசைக் கோவை , 


கலந்துடன்வருவோர் புலம்பல் தேற்றல் . 
363. கண்டகங் கொண்டென் னெதிர்வந்த மேகமுங் காதலென்மான் 

கண்டதொர் மின்னுங் கணிக்கிலன் னேயொண் கரியமணி 
கண்டன் சிதம்பர வீச னுதற்கட் கனறருகான் 
கண்டகண் டண்ணுற வேகல சாபுரி காண்பர்களே . ( உ P ) 


செவிலி புதல்வியைக் காணாது கவலைகூர்தல் . 


364. தெரிதமி ழார்ந்த கலைசைத் தியாகரைச் சேர்கிலர்போல் 

எரிதரு கான்றிரிந் தெய்த்தவென் கால்கலந் தேகுநரைத் 
துரிதம தாக்கண்டு கண்டுகண் புற்கென்ற சூரியர்க்கும் 
அரிதரி தாலினிக் காணகம் மாதை யருஞ்சுரத்தே . (உடு) 


உ . 


மீட்சி . 


தலைவி சேணகன்றமை செவிலி தாய்க்கு உணர்த்தல் 
365 , தத்துவக் கூட்ட முழுவதுஞ் சோதித்துத் தாகமுடன் 

சித்துரு வான கலைசைத் தியாகரைத் தேடுநர்போற் 
பத்துடை யாளையன் னேயெங்கு நாடியிப் பாவிவந்தேன் 
ஒத்துடன் கொண்டுசென் றானொரு வள்ளறன் னூர்மனைக்கே . 


13 


363 , கண்டகம் - கத்தி . மேகமென்றது தலைவனை. மின்னென்றது 
தலைவியை. கான் கண்ட கண் தண்ணுற காட்டைக்கண்ட கண்கள் 
குளிர்ச்சியைய அடைய , நண்ணிநீர் சென்மி னமரவ ராபவேல் , எண்ணிய 
வெண்ண மெளிதரோ - எண்ணிய , வெஞ்சுட ரன்னானை யான் கண்டேன் கண் 
டாளாம் , தண்சுட ரன்னாளைத் தான் " திணைமாலை , 89 . 

364 . என் கால் எய்த்த - என் கால்கள் இளைத்தன . துரிதமதா - விரை 
வாக , புற்கென்ற புல்லியவாயின ; “ வாளற்றுப் புற்கென்ற கண்ணும் ” 
( குறள் , 1261 ; ) " காலே பரிதப் பினவே கண்ணே , கோக்கி நோக்கி வாளிழந் 
தனவே ” குறுந் . 44 . 

365. தாகமுடன் - விருப்பமுடன் . சித்து - அறிவு , பத்து - அன்பு ; 
“ பத்துடையீ ரீசன் பழவடியீர் " திருவாசகம் , 


கலைசைக் கோவை . 


101 


தலைவன் தம்மூர்சார்ந்தமை சாற்றல் . 
366. எழுங்காதல் கூரமுன் னாளூன்னை நான்கண்ட திம்மலைவண் 

ஒழுங்கான் மலர் நந்தி யோடைத் துறையி துன் னூசலிட்ட 
செழுங்கா விவைதென் கலைசைத் தியாகரைச் சேர்கிலர்போல் 
அழுங்கா தெழுந்தரு ளாரணங் கேநம் மணிநகர்க்கே . 


தலைவி முன் செல்வோர் தம்மொடு தான்வரல் 

பாங்கியர்க்கு உணர்த்தி விடுத்தல் . 
367. ஊரார்சொற் றீமைக்குந் தாயர் பொறாமைக்கு முங்கொதுங்கி 

வாராநின் றாளொரு வள்ளல்பின் னென்றுநன் மாமறையீர் 
ஏரார் கலைசைத் தியாகேசர் வேதண்டத் தெண்டிசையும் 
பாசாநின் றேங்குமென் பாங்கியர்க் கோதுந்தப் பாது சென்றே. 


முன் சென்றோர் பாங்கியர்க்கு உணர்த்தல் 
368. குருவாய்வந் தன்பர்க்கு முப்பொருள் காட்டிக் குறைவிலின்பம் 

தருவார் கலைசைத் தியா கர்நன் னாட்டொரு தையலங்கோர் 
திருவாளன் பின்வாக் கண்டன நீரின்று சேயிழையீர் 
பெருவாழ்விற் கண்டு வகைதொகை யின்றிப் பெறுவீர்களே . ( ) 


பாங்கியர் கேட்டு நற்றாய்க்கு உணர்த்தல் . 
369. மல்லோங் கெயில் சூழ் கலைசைத் தியாகர் வரையிடத்தஞ் 

சில்லோதி நின்மக ளேந்தல்பின் னேபிரி தீக்கினென்னை 
கொல்லோ விளையுமென் றேங்கிய நாமனு கூல முற 
நல்லோர் வருமென்று சொற்றிடக் கேட்டன நம்பதிக்கே . ( 6 ) 


366. கான்மலர் - வாசனையையுடைய மலர் ; கான் - வாசனை . 
367. வேதண்டத்து 

மலையில் , 
368 , முப்பொருள் - பதிபசுபாசத்தின் இலக்கணங்களை , உவகையைப் 
பெறுவீர்கள் , தொகை - அளவு . 

369 , மல் - வளம் , அம் சில் ஓதி - அழகிய சிலவாகிய கூந்தலையுடைய ; 
" வெஞ்சின விறல்வேற் காளையொ , டஞ்சி லோதியை வரக்கரைத் தீமே 
( ஐங்குறு . 391. ) பதிக்கு வருமென்று ; பதிக்கு - பதியின்கண் , 


102 


கலைசைக் கோவை . 


நற்றாய் கேட்டுத் தலைமகனுளங்கோள் வேலனை வினாதல் . 
370. நற்றயல் பாகர் கலைசைத் தியாகரை நாடியெல்லாம் 

கற்றறி வேல கடுஞ்சுரம் போய்வருங் காதலவன் 
உற்றவென் பொன்னையென்னில்லக் கொணருங்கொலூழிற்றன்னைப் 
பெற்றநற் றாய்தன் மனையுய்க்கு மோசொல் பிழையின்றியே . ( ) 


உச . 


தன்மனை வரை தல் . 


பணிமொழி நற்றாய் மணனயர் வேட்கையிற் 

செவிலியை வினாதல் . 
371. தீவண மேனிச் சிதம்பர வீசர் திருக்கலைசைப் 

பூவண மாதைநம் மாமனைக் கேவந்து பூஞ்சிலம்பர் 
காவண மிட்டுக் கலியாணஞ் செய்தற்கென் கண்ணனையாய் 
ஆவணஞ் சென்றினிக் கூறினென் னாங்கவ ரன்னையர்க்கே . ( 5 ) 


செவிலிக்கு இதளை வரைந்தமை உணர்த்தல் . 
372. எம்மின்ன. தீர்க்குஞ் சிதம்பர வீச செழிற்கலைசை 

நம்மினத் தார்க்குநற் றாய்க்குமன் னேயென்னை நாஞ்சொல்லுவோம் 
அம்மின் னிடைமட வாளை நன் னாளி லதுலவர் 
தம்மின் மணம்புணர்ந் தாரென்று தூதர்கள் சாற்றினரே . ( உ ) 


370. தயல் தையல் : முதற்போலி ; " தயல்வளர் மேனிய னம்பலத் 
தான் ( சிற் . 117. ) கொணரும் கொல் - கொணர்வானோ. ஊழின் - முறை 


- 


. 


371. பூவண்ணம் பூப்போலும் வண்ணத்தையுடைய , 

காவணம் 
பந்தலை . ஆவணம் ஆகும் வண்ணம் , ஆங்கவர் : ஒருசொன்னீர்மைய , 
அன்னையர்க்குக் கூறின் என் ? 


. 


372. இன்னல் துன்பங்களை . அம் மின் அழகிய மின்னலைப் 
போலும் . அதிலர் அவர் . ஒப்பில்லாதவராகிய தலைவர் . தம் இல் - தம் 
முடைய வீட்டில், 


கலைசைக் கோவை . 


103 


( 
கூ 
) 


( 
ச 
) 


வரைந்தமை செவிலி நற்றாய்க்கு உணர்த்தல் . 
373. உற்றார்கள் வந்து நின் றாற்ற மணகல முங்கணெய்தப் 

பெற்றா யிழைதென் கலை சைத் தியாகர் பிறங்கலன்னே 
நற்றாயைக் காணிய விம்மனைக் கேயந்த நாதன்பின்னே 
பற்றாய் வருவளென் றொற்றர் முன் வந்து பகர்ந்தனரே. 
தலைவன் பாங்கிக்த யான் வரைந்தமை 

நுமர்க்கியம்பு சென்றென்றல் . 
374 , கங்கைச் சடையர் கலைசைத் தியாகர் கமலமலர்ச் 

செங்கைத் தழல்புரை தீமுன்ன செல்லாச் சிறப்புமுற 
மங்கைக் கியான்மங் கலநாண் புனைந்தது வார்குழலாய் 
சங்கைப் படாதுன் றமரான யாவர்க்குஞ் சாற்றுகவே . ( 

தானது முன்னே சாற்றினன் என்றல் . 
375. பாண்டரங் கஞ்செய் கலைசைத் தியாகர் பழமலைமேல் 
ஆண்ட 

டகை யாயெம் மணங்கைக் கொணர்ந்துன்னணிமனைவாய்க் 
காண்டகு முன் பெருங் கேண்முன்னர் நீமங் கலத்திருகாண் 
பூண்டதன் றேயறிந் தன்னைக் கியம்பினன் பூரிக்கவே . 

உரு . உடன்போக்கிடையீடு. 
நீங்குங் கிழத்தி பாங்கியர் தமக்குத் தன் செலவுணர்த்திவிடுத்தல் . 
376. உத்தமர் போற்றுங் கலைசைத் தியாக ருயர்வரைமேல் 

நத்தம ரத்தனை யொத்தவிக் காளை பின் னான்வனத்தில் 
வித்தக மாக நடக் என்ற வாறு விரைந்தந்தணீர் 
சித்த மருண்டழு மென்னாய முன்சென்று செப்புமினே . 


. 


- 


373. உங்கண் . அவ்விடத்தே . சாணிய-காணும் பொருட்டு, நாதன் - தலைவன் . 
374. புனைந்ததைச் சாற்றுக . 
375 . 

பாண்டரங்கம் திரிபுரத்தை எரித்தபின்பு இறைவன் ஆடிய 
கூத்து ; இதன் இலக்கணத்தைக் கலித்தொகை முதற்செய்யுள் 8-10 - ஆம் 
அடிகளாலும் , “ ஏறமர் கடவுள் ” என்னும் அதன் மேற்கோளாலும் உணர்க . 
பழமலை - விருத்தாசலம் . பூரிக்க - மகிழ . 

376. நத்து அமர் அத்தனை - சங்கம் பொருந்திய கையையுடைய திருமாலை , 
காளை - பாலைநிலத்தலைவன் . வனம் - பாலைவனம் , என் ஆயத்தின் முன் சென்று , 


104 


கலைசைக் கோவை , 


தலைமகள் தன்செலவு ஈன்றாட்கு உணர்த்திவிடுத்தல் . 
377. பாரேழுந் தந்த கலைசைத் தியாகர் பதம்பணிந்தே 

ஒரேழ் பிறப்பு மொழிதவத் தீரும்மை யான்றொழுவேன் 
போரே றனைய வனைகழ லானொடு பொங்கழற்கான் 
தேரேறிச் செல்வதெந் தாய்க்கங்ங னே சென்று செப்புமினே . ( ) 

நற்றாய்க்கு அந்தணர் மொழிதல் . 
378. மயலேறு சிந்தை மலைகிழ வோயிள மானனையாள் 

இயலே றரைய னொருவன் பின் னேகடத் தேகினள் காண் 
புயலேறு மாடக் கலைசைத் தியாகப் புனிதனருட் 
செயலேயல் லாற்பின்னை வேறில்லை யென்றிரு தேற்றமுற்றே. () 
நற்றாய் அறத்தொடுநிற்றலிற் றமர் பின் சேறலைத் 

தலைவி கண்டு தலைவற்கு உணர்த்தல் . 
379. மாயம் புகுந்த மனத்தர்க் கரியர் மலமகன்றோர் 

நேயம் புகுந்த கலைசைத் தியாகர் நெடும்பொருப்பா 
சாயஞ் சிலையொடு நாணொலி யேற்றொடுந் தாயுடனே 
வாயம்பு பெய்முகில் பொற்றேர் மலையை வளைக்கின்றதே . ( ச ) 

தலைவியைத் தலைவன் விடுத்தல் . 
380. தெழியா வருபடைக் கானவ ரெலவர் தீங்குயிர்வேல் 

விழியாய் நடுக்கப் படுபழி யொன்றினில் வீட்டிடுவேன் 
ஒழியா துறு நும ரேற்கொலைக் கஞ்சுவ லோர்ந்து செல்க 
அழியாத சீர்த்திக் கலைசைத் தியாக ரணிவரைக்கே . 


378. அரையன் - அரசன் . இரு - இருப்பாயாக . 

379. மாயம் - வஞ்சனை , சாய் - வளைந்த . சிலை - வில் , இந்திரவில் , 
ஏறு - இடி , நாணொலியாகிய ஏறு , தாய் - தாவி . அம்பு 

பாணம் , நீர் . 
முகிலென்றது தமர்களை . தேராகிய மலையை . 


- 


பி-ம் . நாணொலி யென்னுந் தடித்துடனே 


380. தெழியா - முழக்கி , கானவர் - மறவர் . நடுக பபெழி - நடுவில் 
சுகாத்தையுடைய பழி ; பகழி - அம்பு . 


கலைசைக் கோவை . 


105 


தமருடன் செல்பவள் அவன்புறநோக்கிக் கவன்று அரற்றல் . 
381. விரவிய பேமற வெற்புறங் காத்தலின் விண்ணுமண்ணும் 

பாவிய தாளர் கலைசைத் தியாகர் பழமறையாம் 
புரவியின் வாழிய வெம்மையர் தோன்றப் புறங்கொடுத்த 
திரவிய மாமலை போற்புய வீரன் பொற்றேர்ப்பரியே . 


உ.சு. வரை தல் . 


அந்தணரையுஞ் சான்றோரையும் முன்னிட்டு 

வரைந்துகொண்டுழிக் கண்டோர் மகிழ்ந்து கூறல் . 
382 , சகநாத ரெங்கள் கலைசைத் தியாசர் தந் தண்டகநாட் 

டகநா யகனென யார்மணம் வேட்டவ ராய்ந்திடினான் 
முகனா ரெனமறை யோராசி கூறலின் மொய்ம்பினிவன் 
குகனா விவடெய்வ யானையு மாக்கண்டு கொண்டனமே . 


உஎ . இல்வாழ்க்கை . 

தலைவன் தலைவிமுன் பாங்கியைப் புகழ்தல் . 
383 , நன்னுதற் பாவையுன் வல்லவ நீர்மையை நானென்சொல்வேன் 

மின்னுதற் கண்ணர் கலைசைத் தியாகர் வியன் கிரிமேல் 
என்னுழைப் பால் வந்த தென்னையந் நாண்முத லின்றளவும் 
உன்னுழைப் பாலல்ல வோபெற் றளோமிந்த ஆதியமே . 

(க ) 


381 . பேம் அற - அச்சம் நீங்க . எற்புறங்காத்தலின் - என்னைப் பாது 
பாத்தலினால் . புரவியின் - குதிரையைப் போல . ஐயர் - தமையன்மார் . திர 
விய மாமலை - மேரு ; திரவியம் - பொன் . தேர்ப்பரி வாழிய வென்க . 

382. தண்டகநாடு தொண்டை நாடு , நாயகனென்றது தலைவனை . 
மறையோருக்கு நான் முகன் உவமை . 

383. மின் நுதல் - மின்னுகின்ற நெற்றி . என் உழைப்பால் . என்னை - 
யாது ? ஊதியம் - இலாபம் , இந்த ஊதியத்தை உன் உழைப்பாலல்லவோ 
பெற்றுளோம் . தலைவியையும் உளப்படுத்திக் கூறினமையின் பெற்றுளோ 


மென்றான் . 


14 


106 


கலைசைக் கோவை . 


தலைவனைப் பாங்கி வாழ்த்தல் . 
384. மூவா மருந்தென்ன முன் சொன்ன வஞ்சின முற்றுவித்தே 

ஓவா வலருட னென்கட் புனலு மொழித்தனையால் 
காவார் கலைசைத் தியாகேச ருஞ்சிவ காமியும்போல் 
நீவாழி யெம்பெரு மானிவ ளோடென்று நீணிலத்தே . 

( உ ) 
வரையுநாளளவும் வருந்தாதிருந்தமை பாங்கி தலைவியை 

வினாதல் . 
385. அந்தமி ழின்சுவை போன்மொழி யாய்மன்ற லாற்றுபரி 

யந்தமெவ் வாறெவ்வ மாற்றி யிருந்தனை யன்றுவந்த 
அந்தகற் காய்ந்த கலைசைத் தியாகருக் கன்பிலர்தாங் 
கந்தமில் பாவப் பொறையின் மின் னார்சொல் லலர்சுமந்தே . ( ங ) 

தலைவி வருந்தாதிருந்ததற்குக் காரணம் கூறல் . 
386. அற்புதக் கூத்தர் கலைசைத் தியாகர்மெய் யஞ்செழுத்தாம் 

சொற்புணை யாலன்பர் துன்பக் கடலைத் தொலைப்பதுபோல் 
நற்பிணை யற்குழ லாய்துயர் வெள்ளநம் மன்பர் தந்த 

கற்புணை யாலுநின் சொற்புணை யாலுங் கடந்தனனே . 
பாங்கி தலைவனை வரையுநாளளவும் நிலைபெற ஆற்றியநிலைமை 

வினாதல் . 
387. படைகொண்ட கையர் கலைசைத் தியாகரைப் பற்றினர்போற் 

றொடைகொண்டகோதையை நீயின்றைவாயினுந்துய்த்திடலாற் 
புடைகொண்டு பண்டு பிரியுந் தொறுமப் பொழுதிடையில் 
விடைகொண்டதோநின்றதோவிவண்மேல்வைத்தவேட்கையதே . 
384. மூவா மருந்து - உண்டவர் மூவாமைக்குக் காரணமாகிய மருந்து . 
அலரையும் என் கண்ணீரையும் ஒழித்தனை . 

385. அம் தமிழ் . ஆற்றுபரியந்தம் - செய்யுமளவு , எவ்வம் - துன்பத் 
தை . தாக்கு பாவமாகிய பொறை ; பொறை - பாரம் . 

386 , அஞ்செழுத்தாம் சொற்புணை : " அஞ்செழுத்தின் புணைபிடித்துக் 
கிடக்கின்றேனை ( திருவா .) பிணையல் - மாலை , 

மாலை , கல் புணை 
கையுறையாகத் தந்த மாணிக்கமாகிய தெப்பம் ; " பார் வியப்புற நீர்தந்த மாமணி 
( அருணைக்கலம் . 100. ) வெள்ளத்தைக் கடந்தனன் . 

387. இன்று ஐ வாயினும் - இக்காலத்தில் ஐம்பொறிகளாலும் ; “ கண்டு 
கேட் டுண்டுயிர்த் துற்றறியு மைம்புலனும் , ஒண்டொடி கண்ணே யுள ” குறள் . 


தலைவன் 


கலைசைக் கோவை . 


107 


பாங்கி மணமனைச்சென்ற செவிலிக்கு இருவரன்பும் 

உணர்த்தல் . 


388. ஏக னநேகன் சிதம்பர வீசன் கலைசையினம் 

மோகன வல்லி முலைமுகை காட்டி முகமலர்ந்து 
பாகம் பதிந்திதழ்த் தேன்ற லாலன்னை பார்த்திபன்றான் 
ஆகங் குளிரவண் டாயுண் டுவக்கு மனுதினமே . 


( சு ) 


பாங்கி இல்வாழ்க்கை நன்றென்று செவிலிக்குரைத்தல் . 
389. காளிதன் கேள்வர் கலைசைத் தியாகர் கருணைமலர்த் 

தாளித மாத்தொழு வார்க்கன மூட்டித்தற் காத்து நின்வேய்த் 
தோளிதற் கொண்டவற் பேணி யவரைச் சுவைதருபாற் 
பாளித நாளு மிசைவித்துப் பூரிக்கும் பான்மையளே . 


( எ ) 


மணமனைச்சென்றுவந்த செவிலி பொற்றொடி கற்பியல் 

நற்றாய்க்கு உணர்த்தல் . 


390. சிவமுத லாந்தென் கலைசைத் தியாகர் சிலம்பினின்மான் 

அவமுந் திரியு முறாமனை வாழ்க்கைக்கற் பாற்கிரக 
நவமுநன் றாகவென் றானன்மை யேதரு நந்தியபா 
தவமுந் தழைகவென் றாற்றளிர் தோன்றித் தழைத்திடுமே . ( ) 


388. முகை - அரும்பு . பாகம் - பக்கம் , பக்குவம் . இதழ் - கீழுதடு, 
மடல் , அன்னை : விளி , தலைவியை வல்லியென் றதற்கேற்ப , முகை மலர் 
தல் இதழ்த்தேன் வண்டு என்பன கூறப்பட்டன . 


. 


389 , தாளை இதமாக . " தற்காத்துத் தற்கொண்டாற் பேணித் தகை 
சான்ற , சொற்காத்துச் சோர்விலாள் பெண் " ( குறள். ) அவரை - தலைவரை . 
பாற்பாளிதம் - பாற்சோறு , மிசைவித்து - உண்பித்து . 


390. சிவமுதலாம் முத்திக்கு முதலாகிய . சிலம்பில் 

இன்மான் , 
அவம் முந்திரியும் உறா - வீண்செயல் முந்திரியளவும் உறுத . கிரககவமும் - 
ஒன்பது கிரகங்களும் , நந்திய - வாடிய , பாதவமும் - மாமும் , 


108 


கலைசைக் கோவை . 


செவிலி நற்றாய்க்கு நன்மனைவாழ்க்கைத்தன்மை யுரைத்தல் . 
391. அல்லாருங் கண்டர் கலைசைத் தியாக ரசலத்திலுன் 

இல்லாரும் வாழ்வினி னல்லாண் மனைச்செல்வ மெண்மடங்கால் 
நல்லாய் நினக்கன்ப னீயானொப் பாதுமக் நாதனம்மான் 
எல்லாளில் வேலை வருவார்க் கடுவ திடுவதுமே . 


செவிலி நற்றாய்க்கு இருவர்காதலையும் அறிவித்தல் . 
392. பின்னுஞ் சடையர் கலைசைத் தியாகர் பிறங்கலன்னாய் 

பொன்னும் பணியு மிருள்வெளி சொற்பொருள் போற்பிறர்கள் 
உன்னு மபேத முதன் மூன்று மன்றிநம் முத்தமியும் 
மன்னும் பிரிவின்றி யேயொன்ற தாயுற்று வாழ்குவரே . 

( க 0) 


உ அ . பரத்தையிற்பிரிவு . 
காதலன் பிரிவுழிக் கண்டோர் புலவிக்கு ஏது இதாமவ் 

விறைவிக் கென்றல் . 
393. தண்ணாறு சூடுங் கலசத் தியாகர் தடங்கலைசை 

உண்ணால் வகையுறுப் போடும் பவனிநல் லூரன்வாப் 
பண்ணா லவிநயஞ் செய்மாதர் கொங்கை யிபங்களிற்றன் 
கண்ணான பாகுற லாலாகு மாதயர் காரணமே . 


( க ) 


391 , உன் இல்லாரும் வாழ்வினின் உனது இல்வாழ்க்கையைக் 
காட்டிலும் , நல்லாள் - தலைவியினது . மடங்கால் ; ஆல் : அசை , நினக்கன் 
பன் அந்நாதனையும் , நீ அந்த மானையும் , யான் எல்லாளையும் ஒப்பாதும் ; அன் 
பன் - தலைவியின் தந்தை , நாதன் - தலைவன் , மான் - தலைவி , எல்லாள் - 
தோழி . வருவார்க்கு அடுவதும் இருவதுமே இல்வேலை , 

392. பணி - ஆபரணம் . பொன்னும் பணியும் அபேதத்திற்கும் , இரு 
ளும் வெளியும் பேதத்திற்கும் , சொல்லும் பொருளும் பேதாபேதத்திற்கும் 
உவமைகள் . ஒன்றதாய் - ஒன்றாய் ; அது : பகுதிப்பொருள் விகுதி . உத்தமி - 
தலைவி. மன் - தலைவன் . 

393 , கலைசையுள் , நால்வகையுறுப்பு - யானை முதலியவை . மாதர் - 
பரத்தையர் . கொங்கையாகிய இபம் ; இபம் யானை . கண்ணான பாகு ; 
பாகு - பாகன் . 

மாது - தலைவி . காரணம் ஆகும் . 


- 


கலைசைக் கோவை . 


109 


தனித்துழி இறைவி துனித்து அழுதிரங்கல் . 
394. பந்தத்தை நீக்குங் கலைசைத் தியாகரைப் பற்றிலர்போற் 

சந்தத் தடவரை மார்போன் பிரியத் தனித்திரங்கிக் 
கந்தற் றழுதங்கந் தங்கம தாகவிக் கங்குலென்போல் 
இந்தத் துயருறு வாருமுண் டோசில ரேழையரே , 


(2.) 


ஈங்கிது வென்னெனப் பாங்கி வினாதல் . 
395. நவசத்தி கட்கு முரியோன் சிதம்பர நாதனருட் 

சிவசத் தமலன் கலைசைநல் லூரன் றினமுமன்பாம் 
கவசத்தை 

யிட்டுனைக் காக்கவு நீவன் கலக்கஞ்செய்வி 
திவசப்பட் டேங்குநர் போற்றேம்பு மாறென் றிருநுதலே . ( கூ .) 


இறைவன் புறத்தொழுக்கு இறைமகள் உணர்த்தல் . 
396. அஞ்சா னனங்கொள் கலைசைத் தியாகருக் கன்பு செய்யார் 

நஞ்சா லெனவிங்கு நானைய மார்ப நயந்தளித்தான் 
செஞ்சாலி சாய்தர மேதிப் பகட்டினஞ் சென்றயலே 
பைஞ்சா யருந்தும் வயலூரன் சேரிப் பரத்தையர்க்கே . 


தலைவியைப் பாங்கி கழறல் . 
397. ஓங்கார ரூபர் கலைசைத் தியாக ருயர்வரை தன் 

பாங்காருங்கார்வறுங்கான் போய்ப் பொழிந்து பின்பாங்குறினும் 
தோங்காணு மாறுள தோவணங் கேருக் துணைவரிந்தாள் 
ஆங்காடு நீரில் தென்றனின் கற்புக் கழகல்லவே . 


394. சந்தம் - சந்தனம் , அழகு . கந்து - பற்றுக்கோடு . அங்கம் தங்க 
மது ஆக - உடம்பு பசலைபூப்ப . கங்குலில் . 

395. நவம் - ஒன்பது . அமலனது . விதிவசப்பட்டு , 

396. அஞ்சு ஆனனம் - ஐந்து திருமுகங்களை . நஞ்சாலென - கைந்தாற் 
போல . நான் நையும்படி . சாய் - ஒருவகைக் கோரை . துறைசைக்கோவை , 
399 , பார்க்க . 

397. தன் பாங்கு தன் பக்கத்தில் , தோம் குற்றத்தை நீர் - 
தன்மை . என் றல் அழகல்ல . 


110 


கலைசைக் கோவை . 


( 
எ 
) 


தலைவி செவ்வணி அணிந்து சேடியை விடுப்புழி 

அவ்வணி உழையர் கண்டு அழுங்கிக் கூறல் . 
398. நலத்தினி னாட்டுங் கலசத் தியாகர் நறுங்கலைசைத் 

தலத்தினின் மேவுந் தளிரிய லீரறந் தாங்கிய தொல் 
குலத்திருக் காவினிற் றோன்றிய தோர்கொடி கூறுமிவ்வூர்ப் 
புலத்தினி லெங்கு மலரேறப் பெற்ற புதுமையென்னே . ( சு ) 

பரத்தையர் கண்டு பழித்தல் . 
399. ஆரிய ரெங்கள் கலசத் தியாக ரருட்கலைசை 

ஊரியற் செவ்வ லரிமாலை நீலங்க ளூடலர 
நேரிய வண்டின் குழாஞ்சுமக் தேமுன் னிலவுதல்போற் 
சேரியின் வாய்வந்து நின்றா ரிறைமனைச் சேடியரே , 

பரத்தையர் உலகியல் நோக்கி விடுத்தலின் 
தலைமகன் வரவுகண்டு உவந்து வாயில்கள் மொழிதல் . 
400. காவும்பர் பம்புங் கலைசைத் தியாகர் கருணையைப்போல் 

மேவும் பிராட்டி விடுமேவன் மாதரை வித்தமிக்க 
வாவும் பரத்தையர் சேரியிற் கண்டு மணிகொழித்துத் 
தாவுந் திரைப்புன லூரன்வந் தான் பெருந் தன்மையிதே . (அ ) 

தலைமகன்வரவு பாங்கி தலைவிக்கு உணர்த்தல் . 
401. பணமா சுணத்தர் கலைசைத் தியாகர்க்கன் பற்றவர்போல் 

மணமாலை மார்பர் புறத்தா றுறினும் வழாமலொரு 
கணமாத் திரையினிற் றேர்மீது வந்துன் கடையினின்றார் 
குணமா வது கொடி யேகுறை தீர்ந்தெதிர் கொள்வதுவே . ( கூ ) 


398. குலமாகிய பெரிய சோலையில் , கொடி - கொடிபோல்வாள் . 
அலர் - பழிமொழி , மலர் ; கொடியென்றதற்கேற்ப அலர் கூறப்பட்டது . 

399 , நீலங்களென்றது கண்களை , வண்டின் குழாமென்றது கூந்தலை. 
றை - தலைவனது . சேடிக்குச் செவ்வலரிமாலை யுவமை . 
400 . 

சோலை . உம்பர் - மேலிடத்தில் . பம்பும் பாவும் . 
பிராட்டி - தலைவி . வித்தம் - பொன்னை . மிக்கு அவாவும் . 

401. மார்பர் தலைவர் . புறத்தாறு பரத்தையர்சேரியிடத்து . 
கணம் 

கடையில் - வாயிலில் , எதிர்கொள்வது குணம். 


. 


E 


க்ஷணம் . 


கலைசைக் கோவை . 


111 


தலைவனைத் தலைவி எதிர்கொண்டு பணிதல் , 
402. ஆடல்வை வேலன்பர் சேர்ந்திடி னின்ப மலபிறவா 

வாடலிங் கியானுற நீங்கின் வயாவும் வரம்பிலவாம் 
கோடலங் கையாய் கலைசைத் தியாகரைக் கூடலர்போல் 
ஊடலெவ் வாறெனக் செய்தும் பசலை யொளிக்கையிலே . 


( 
க 
0 
) 


புணர்ச்சியின் மகிழ்தல் . 
403. அந்நாட் கலைசைத் தியாகே சருமற் றரியயனும் 

மின்னார் பலர் தமைக் கொண்டின்ப மெய்தினர் மேவொருத்தி 
தன்னாற் சுகமமை யாமலன் றோவித் தனிக்கொம்பர்வாய் 
இன்னா ரமுதமுண் டானந்த மேலிட் டிருந்தனனே . ( கக ) 

வெள்ளணி அணிந்து விடுத்தல் . 
404. தோயுந்தண் பாலி நுசையா மெனும்வெள்ளைத் தூசுபுனைக் 

தாயுங்கற் பாரமுத் தாரமுஞ் சூடி யநங்கனறக் 
காயுங் கனற்கட் சிதம்பர விசர் கலைசையின்கட் 
சேயுத யஞ்சொல வூரனுக் கோடினர் சேடியரே . ( கஉ ) 
வெள்ளணி அணிந்து விடுத்துழித் தலைமகன் 

வாயில்வேண்டல் . 
405. மலவிகன் மாற்றுங் கலைசைத் தியாகரை வாழ்த்து மென்பாற் 

சிலவித னங்களைப் பாராட்டி யின்று சிறக்கணிக்கும் 
புலவியை நீவணங் கித்தணி சென்று நின் போதனையால் 
நிலவிய நற்குண நற்செய்கை மிக்க நிரைவளைக்கே . 


வயா . 


402. ஆடல் - வெற்றி. இன்பமல - துன்பங்கள் . பிறவா - உண்டாக 
மாட்டா . யான் வாடல் உற. வருத்தம் . கோடல் - செங்காந்தள் . 
பசலை - பிரிவால் வேறுபட்ட நிறம் . 

403. அன்றோ எய்தினர் . இனிய அரிய அமுதத்தை ; வாயமுதம் . 
பிடம் . மின்னா ரிருவரைக் 
404 . பாலி 

பாலாறு . கற்பு ஆரம் - முல்லைமாலை , 
காமன் . சேய் உதயம் - பிள்ளை பிறந்ததை . ஊானுக்குச் சொல்ல ஓடினர் . 

405. மல இசல் - மலத்தின் வலியை , விதனங்களை - வியசனங்களை . 
சிறக்கணிக்கும் - பார்வை சுருங்கும் ; ( குறள் , 1095. ) போதனையால் தணி , 


அநங்கன் . 


112 


கலைசைக் கோவை . 


தலைவி நெய்யாடியது இகுளை சாற்றல் . 
406 , கடல்வண்ண னேத்துங் கலைசைத் தியாகர் கருணையினால் 

அடலயில் வேற்கண்ணி பாலற் பயந்து நெய் யாடினளால் 
திடமுற வாங்கவண் மெய்யாற வேண்டுஞ் செறி துனியும் 
மிடலுடை யாவென்றி வீரா தணியவும் வேண்டுமின்றே. ( கச ) 

தலைவன் தன்மனத்து உவகை கூர்தல் . 
407. செங்கையி லாடுங் கலைசைத் தியாகர்பொற் சேவடியை 

அங்கையி னாற்றொழு நானின்று காண்பா னமுதிறைக்கும் 
கொங்கையு மேந்து குழவியு நெய்யிட்ட கோலமும்பூ 
நங்கைத னீர்மையும் பச்சுடம் பான நலத்தையுமே , ( கரு ) 

தலைவிக்கு அவன்வரல் பாக்கி சாற்றல் . 
408. உலகாள மைந்தன் பிறந்தன னென்னுமு னொல்லைவந்துன் 

இலகா டகமனை வாயினின் றாருன் னிடத்தைவிட்டு 
விலகாநின் றாலுங் கலைசைத் தியாகர் தம் வெற்பினல்லோர் 
நலகால் விருப்ப மொழிவர் கொலோவெங்க ணாயகியே . ( கசு ) 

தலைவி உணர்ந்து தலைவனொடு புலத்தல் . 
409. கலைப்பா வலர்சூழ் கலைசைத் தியாகரைக் காண்டகுநீர் 

விலைப்பா வையர்மனைக் கேபோ மவரிட்ட மென்களபம் 
முலைப்பாலும் மார்பிடைப் பாயிற் கரையு முழுவது மென் 
தலைப்பா லனையுஞ் சகலைய தாக்குத றக்கதன்றே . 

(கன ) 
406. பாலனைப் பயந்து . நெய்யாடினள் - எண்ணெய் தேய்த்து முழு 
கினள். துனி - புலவியின் நீட்டம் . மிடல் வலி . 

உடையாத வென்றி . 
துனி தணியவும் வேண்டும் . 

407. செங்கை - திருவாதிரை நாளில் ; " செங்கையாட்டினார் " (தீரு 
நாகைக் காரோணப் ) நான் இன்று காண்பன் . அமுது - பால். பூ நங்கை 
தன் - தலைவியின் . 

408. ஒல்லை - விரைவில் . இலகு ஆடகமனை வாயில் ; ஆடகம் - பொன் . 
நல்ல கால் விருப்பம் - நல்ல பிள்ளையினிடத்துள்ள விருப்பத்தை. 
409. விலைப்பாவையர் 

பரத்தையர் . போம் செல்வீர் . களபம் - 
கலவைச்சந்தனம் . உம் மார்பிடைப் பால் பாயின் களபம் முழுவதும் கரையும் , 
சவலைய தாக்குதலென்பது குறிப்பு ; சவலை - சவலைக்குழந்தை 


. 


கலைசைக் கோவை . 


113 


தலைவி பாணனை மறுத்தல் . 


410. பொன் மேடை மாடக் கலைசைத் தியாகர் புரக்குநன்னாட் 

டன்மேவு கூந்தலெங் கைமயி லாடவவ் வண்ணன் முன்னே 
இன்மேக ராகக் குறிஞ்சியைப் பாடங்க னிங்ஙனநீ 
வன்மேதி தின்னிநில் லேல்போக போக மறுமனைக்கே . ( கஅ ) 


வாயில் மறுக்கப்பட்ட பாணன் கூறல் . 


411. செம்மேனி யப்பர் கலைசைத் தியாகரைச் சிந்தைசெயார் 

தம்மேல் வினைவண்டு சூழ்ந்தெனக் கைக்கொண்டு தானெறிய 
எம்மேல் விழுந்தகல் லிம்மேட தாயிற் றினிக்கல்லெடேல் 
அம்மே யுனைவந் தனைபுரி வேன்சிவப் பாறுகவே . ( கசு ) 


விறலி வாயில் மறுத்தல் . 


412. மறலியைக் காய்ந்த கலைசைத் தியாகரை வாழ்த்தலர்போல் 

அறலிழி யக்கண் சுருட்டிக் கிடந்தியா னயர்வுறுங்கால் 
விறலியிங் கெய்திச் சுருட்டி யெடுக்கும் விதியுளதோ 
திறலிறைக் கானமின் னார்செவிக் கேசென்று தென்னிசையே . 


" அறிந் 


410. அல் மேவு - இருள் மேவிய . எங்கை மயில் - என் தங்கையாகிய 
மயில் ; எங்கையென்றது பரத்தையை . அங்ஙன் பரத்தையர்சேரியில் , 
மேதி - எருமை ; மேதிதின்னி : “ கன்றுபெறு வல்சிப் பாணன் " ( நற் , 310 ) ; 
“ பொய்கொண்டு நிற்கலுற் றோபுலை யாத்தின்னி போந்ததுவே " சிற் . 386 . 

411. வினை வண்டு - பாவமாகிய வண்டு . சிவப்பு - கோபம் . 
தில ரென்னக் கொதித்துப் புகையுயிர்த் தம்மவென்மேல் , எறிந்தகற் போது 
மினிக்கல் லெடேலெம் பிராட்டிபந்தம் , பறிந்திடச் செய்தருள் கோமுத்தி 
யீசர் பதியாசூர்ச், செறிந்தவர் போலுன தாள்பணி வேன்கதந் தீர்ந்தருளே " 
திருவாவடுதுறைக் . 414 , 

412. மறலியை - யமனை . அறல் நீர் . கண்ணில் அறல் இழிய, 
சுருட்டிக் கிடந்து - முடங்கிக் கிடந்து . விறலி: விளி . சுருட்டி - ஓர் இராகம் , 
" கண்சுருட்டி யோகர் கருத்தறிவெல் லாஞ்சுருட்டிப் , பண்சுருட்டி பாடுமிசைப் 
பாடினியே " ( விறலிவிடு தூது . ) இறைக்கு ஆன மின்னார் ; இறை - தலை 
வன் , தென் இசை - இராகத்தைப் பாடு , 

15 


114 


கலைசைக் கோவை , 


கூத்தர்வாயில் மறுத்தல் . 


413. சிதம்பர்க் கரியர் கலைசைத் தியாகர் திருநடங்கண் 

டிதம்பெற் றிலாரி னிருப்பேற்குன் கூத்தினி தாகுங்கொலோ 
நிதம்பத்தை விற்றுய்யும் பூவையர் பூரிக்க நீயங்குற்றுன் 
மதம்பெற்ற வாட்டினைக் காட்டுக கூத்த மகிழ்நர்முன்னே. (உக) 


பாங்கி வாயில் மறுத்தல் . 


414. மதலையைச் சூடுங் கலசத் தியாகர் வருமுதலில் 

மதலையை யேந்தி கலைசைக் கணிகையர் மார்பிடையின் 
மதலையைக் கைக்கொண் வெப்புறு வாரென் வயிற்றுதித்த 
மதலையைக் காணவின் றெய்தின்மின் னேயவர் வாஞ்சைநன்றே . 


விருந்தோடு வந்துழிப் பொறுத்தல் கண்டு தலைமகன் மகிழ்தல் . 


415. இண்டைச் சடையர் கலைசைத் தியாகர்க் கினிய திருத் 

தொண்டைத்தொன்னாடனையாடுனிதீர்ந்திவடொண்டைச்செவ்வாய்க் 
கண்டைப் பொருமின் சொற்கேட்டிளமூரலுங்கண்கள் கொண்டென் 
பண்டைத் தவநல் விருந்துரு வாய்வரப் பார்த்தனமே . ( உங ) 


413 , சிதம்பர்க்கு - கீழ்மக்கட்கு , பெற்றிலாரின் - பெறாதவரைப் போல , 
மதம் பெற்ற ஆட்டினை - களிப்பினையுடைய கூத்தை . ஆட்டினை - கூத்தை , 
ஆட்டுக்கிடாயை ; சிலேடை . 


- 


414. மதலையைச் சூடும் - கொன்றையை அணியும் . முதல் இல் மதலையை 
தலையை . ஏந்தி வந்தியவரது ; பெயர் . மார்பில் உள்ள இடையில்லாத 
மதலை ; என்றது மலைபோன்ற தனத்தை . மதலையை 

நன்று 
நன்றன்று என்றபடி ; குறிப்பு. 


பிள்ளையை . 


415. இண்டை ஒருவகை மாலை . தொண்டைத்தொன்னாடு - தொண் 
டைநாட்டை . தொண்டை - கொவ்வைக்கனி ; வாய்க்கு உவமை . சுண்டை - 
கற்கண்டை. மூாலுங் கண்கள் கொண்டு பார்த்தனமே . 


பீ . ம் . துயர் தீர்ந்து 


கலைசைக் கோவை . 


115 


தலைவன் சீறேலென்றவள் சீறடி தொழுதல் . 


416 , ஒறுத்தார்க் கொருபொழு தின்பம் பொறுமை யுடையவர்நீர் 

நிறுத்தா ருரைப்பர் கலைசைத் தியாகர்க்கு நேசம்வையார் 
செறுத்தா லெனக்கதஞ் செய்யேல் பிழைபல செய்திடினும் 
பொறுத்தா ரருள்செயுன் சிற்றடி பற்றினன் பொற்றொடியே . ( ) 


ஈது எங்கையர் காணின் நன்றன்றென்றல் . 


417. தங்கச் சிலையர் கலைசைத் தியாகர் தழைந்து சந்த 

தங்கச்சி மேயவர் நாடுடை யீர்செழுந் தண்ணறுஞ்சந் 
தங்கச் சிடுந்தனந் தோயவென் றாடலை தாங்குதலென் 
தங்கச்சி மைக்கெண்டை கண்டா லுமக்குச் சழக்குறுமே. (உ ரு ) 


அங்கவர் யாரையும் அறியேனென்றல் . 
418. வடிவாள் விழிவடி வேதுனி தீர வருட்டியுன்சீ 

றடிவாரி சம்பிடித் துந்தணி யாவிதெ னன்பர்வினை 
கடிவார் கலைசைத் தியாகேசர் தோய்சிவ கங்கையிலே 
படிவார் படிய நினைப்பர்கொல் புல்வாய்ப் பனிப்புனலே . (உசு ) 


416 , " ஒறுத்தார்க் கொருநாளை யின்பம் பொறுத்தார்க்குப் , பொன்றும் 
இணையும் புகழ் ” என்பது குறள் . நீர் நிறுத்து - தன்மையை அளவிட்டு , ஆர் 
உரைப்பர் : நீர்மை சொல்வதற்கு அரியதென் றபடி . கதம் - கோபம் . 


417. தங்கச்சிலையர் - மேருமலையை வில்லாகவுடையார் . சந்ததம் 
கச்சி மேயவாது . சந்தம் கச்சு இடும் தனம் ; கச்சிடும் ( கைக்கும் ) தனம் என் 
பது ஒரு குறிப்பு . தாளைத் தலையில் தாக்குதல் - பணிதல் . தங்கச்சி - தங்கை ; 
என்றது பரத்தையை , கெண்டைகளென்றது அவள் கண்களை . சழக்கு - 
துன்பம் , 


418. வடி - கூர்மை . வடிவே - வடிவத்தையுடையாய் . வருட்டி - வற் 
புறத்தி . தணியா இது என் . புல் வாய்ப்பனிப்புனல் - புல்லின் நுனியிலுள்ள 
பனித்துளியில் . 


116 


கலைசைக் கோவை . 


காமக்கிழத்தியைக் கண்டமை பகர்தல் . 
419. நங்கான் முளைவிளை யாடத் தெருவிடை நாடிக்கண்டே 

பொங்காசை யாய்த்தழு வாவுச்சி மோப்பவுன் புத்திரனே 
தங்காயிவ் வீடுன்ன தேவா வெனத்தலை சாய்த்துச்சென்றாள் 
கங்கா தரரெங் கலசத் தியாகர் கலைசைமின்னே . (உஎ ) 

தலைவியைப் பாங்கி தணித்தல் . 
420. இகலிரு ணீக்குங் கலைசைத் தியாகர்க் கினியதிருப் 

புகலியன் னாய்மன்ன ருன்னடி சூடவும் பொங்கனன்றோ 
அகலிகைக் காசைப்பட் டாயிர மம்பக மம்மகவான் 
உகலின்மெய் பெற்றுவந் தும்மிந்தி ராணி யுவர்த்திலளே .(உ அ ) 

தலைமகன் ஊடல் . 
421. தீராப் பழவினை தீர்க்குங் கலைசைத் தியாகர்வெற்பிற் 

பேராசைப் பட்டயர் பேதைநெஞ் சேவஞ்சம் பெற்றவள் 
நாராய நீத்தன் றுயிர்த்துணை யாகி நமைக்கலவா 
வாரா வழியி லடிநோவ வந்த மயிலல்லளே . 

( 2 + ) 
பாங்கி அன்பிலை கொடியை யென்றல் . 
422. கரும்புள் ளுவமையில் சாறெனச் செல்வியைக் கண்டுண்டநீர் 

துரும்புள் ளுவரென வெண்ணிவிட்டீரின்று தொல்கலைசை 
இரும்புள் ளுவந்தவன் போற்றுஞ் சிதம்பர வீசர்த்தொழார் 
தரும்புள் ளுவமொழி நூலின்மின் னார்த்தண வாதிருமே . ( ங O ) 


419 , கான்முளை - பிள்ளை . பொங்கு ஆசையாய் . வா என - வா என்று 
யான் சொல்ல . மின் - மின்போல்பவளாகிய காமக்கிழத்தி , மின் சென்றாள் . 

420. இருள் - அஞ்ஞானமாகிய இருட்டை , புகலி - சீகாழி . பொங்கல் 
கோபித்தல் , அம்பகம் : சிலேடை ; ஒன்று கண் ; மற்றொன்று இடக்கர்ப் 
பொருள் , உகல் இல் - உகுதல் இல்லாத . உவர்த்திலள் - வெறுத்தாளில்லை . 

421 , அயர் - வருந்துகின்ற . நார் ஆயம் - அன்பையுடைய தோழிமார் 
கூட்டத்தை. 

கலந்து . 

வாரா வழியில் - பாலை நிலத்துவழியில் , 
422 , கரும்பு உள் . கரும்பின் உள்ளே இருக்கின்ற . கண்டு உண்ட . 
துரும்பு உள் உவர் என- துரும்பினுள்ளேயுள்ள உவர்நீர் என்று ; துரும்பென்றது 
கரும்பின் கொழுத்தாடையை . புள்ளுவம் மொழி நூல் - வஞ்சனையை மொழி 
கின்ற நூல்களை ; புள்ளுவம் - வஞ்சனை . 


கலவா . 


கலைசைக் கோவை . 


117 


பாங்கி தலைவற்கு மகப்பொறைகூர்ந்த வண்ணம் உரைத்தல் . 
423. இச்சைவ நாதர் கலசத் தியாக ரெழிற்கலைசைச் 

செச்சையம் பூவண்ண மானாள் சிறுவற் றரித்தசெவ்விக் 
கொச்சையில் லாமற் றம்தெழில் பெற்றன கொற்றவமால் 
பச்சையம் பாயலு நீலமு மின்னும் பவளமுமே . (ஙக ) 


தலைவன் புதல்வனைக் காண்டல் , 
424. கோவுந் தனமு மறையோர்க் களித்தலர் கூரவியும் 

கோவும்பர்க் கேற்றிக் கலைசைத் தியாகரைக் கும்பிட்டெந்தக் 
கோவு மிவற்கொப்பி லென்றே புலவர்கள் கூறவிரு 
கோவுங் களிப்பப் பொருளைக்கண் டேந்தினன் கொற்றவனே . ( ) 


தலைவன் பள்ளியிடத்து அழுங்கல் . 
425. தமக்காரு நேரில் கலைசைத் தியாகர்தந் நாட்டினிற்ப 

துமக்கா நிறுதடத் தன்னமன் னீரிரு தோளொடுங்குங் 
குமக்கான் முலையும் புதுப்பூ வணையது கொள்ள நல்கி 
எமக்காக வின்று பழம்பூ வளித்தனி சென்செய்வதே . ( ) 


423 . பாயல் - ஆலிலை . நீலம் - நீலமலர் . மின் - மின்னல் . வயி 
கண்கள் , இடை , அதரம் இவற்றுக்குத் தோற்று அழகிழந்திருந்த ஆலிலை 
முதலியவைகள் இவள் கருவுற்ற நாளில் தமக்குரிய பண்டைக் கவின்பெற்றன ; 
இவளுறுப்புக்கள் வேறுபட்டிருந்தன என்றபடி ; திருவாவடுதுறைக்கோவை , 
426 - ஆம் செய்யுளைப் பார்க்க ; " சீலந் தகைபெறு சாலியன் னாள் சிறு வற் 
றரித்த , காலந் தமது கவினிறம் பெற்றன காலமின்னும் , கோலந் தருஞ்செங் 
குமுதமு நீலமுங் குன்றெடுத்த , பாலன் துயில் கொண்ட பாயலுங் காலைப் 
பதுமமுமே " அம்பிகாபதி கோவை . 

424 . கோ - பசுக்கள் . அலர்கூர் - பூக்கள் மிக்க . கோ உம்பர்க்கு ; கோ - 
விண்ணுலகம் , எந்தக்கோவும் - எந்த அரசனும் , ஒப்பு இல் , இரு கோவும் - 
இரண்டு கண்களும் , பொருளை - பிள்ளையை , 

பி . ம் . புலவர் குலவ 


425 . 


இதுமக் காடு - தாமரைக்காடு . குங்குமக்கான் ; கான் நறுமணம் . 
பழம்பூ என்றது கூந்தலில் அணிந்த பூவை . இத்துறை புறங்காட்டலென்றுங் 
கூறப்படும் . 





118 


கலைசைக் கோவை . 


காமக்கிழத்தி வாயில் வேண்டல் . 


426. திருப்பங் கயத்தடஞ் சூழுங் கலைசைத் தியாகர்வெற்பர் 

விருப்பங் கயலிடத் தேசென்று மீள்கினு மேதகுநீ 
உருப்பங் கயமை யுடையோரிற் செய்த லுனக்கழகே 
பொருப்பங் கயமருப் பேர்முலைச் செல்வி பொறுத்தருளே . ( ) 


பாங்கி வாயில் நேர்வித்தல் . 


427. ஆமேவு பாலனை யாரணி மாத ரவர்க்கருந்தும் 

பூமேவு மன்னமன் னார்கழற் காளையர் பூங்குழையாய் 
நீமேலெங் கும்பசப் பூரநின் றேங்குமிந் நீர்மையென்னே 
நாமேவி யேத்துங் கலைசைத் தியாகர்நன் னாட்டகத்தே . ( கூடு ) 


மகனும் ஆற்றாமையும் வாயிலாகத் 
தலைமகன் வந்துழித் தலைமகள் எதிர்கோடல் . 


428. நெறியாய்ந்த மேலவர் வேட்கைக் கடும்பரி நெஞ்சுறினும் 

சிறியா ரிடத்திற் செலுத்துவ ரோசிவ காமியிடம் 
பிறியாமல் வாழுங் கலைசைத் தியாகர் பெருவரங்கொள் 
பொறியாள ரான புனலூரர் காமம் புகல்வதன்றே . ( கூசு ) 


- 


426. விருப்பு - விருப்பத்தைப் பெற்ற . விருப்பு அங்கு அயலிடத்தே ; 
அயலிடம் - பரத்தையிடம் . உருப்பம் கோபத்தை . கயமை - கீழ்மை . 
உருப்பம் செய்தல் உனக்கு அழகன்று , பொருப்பு அம் கயம் மருப்பு ; கயம் - 
யானை . 


427. ஆம் மேவு பால் - நீர் கலந்த பாலை . அன்னம் - அன்னப்பறவை. 
மேல் எங்கும் - உடம்பெங்கும் . 

பி.ம். ஆமேறுபால் 


428. வேட்கைக்கடும் பரி - காமவேகம் ; பரி - குதிரையுமாம் . பொறியாள் 
அறிவையுடையவரான . 


ரான = 


கலைசைக் கோவை , 


119 


தலைமகன் நீங்கியபின் வந்த 

பாங்கியொடு தன் மகனைப் புகழ்தல் . 
429. கலனாகங் கைக்கொள் கலசத் தியாகர் கலைசையன்னாய் 

கலகாரங் கான்றவென் கண்ணைத் துடைத்தன்பர் காமுறமங் 
கலநாளு மோங்கிடத் தந்தானென் மைந்தனிற் காந்தைக்குநன் 
கலனா வது நன்மக் கட்பே றெனும்பயன் கண்டனமே . ( ஈ.எ ) 


தலைவி தலைமகனைப் புகழ்தல் . 
430. ஒருகேடில் கொம்பர் கலசத் தியாக ருறைகலைசைக் 

கொருகே சரியன்ன வன்பர்கம் பாலன் றுயிரின்வைத்த 
ஒருகேண்மை யின்று மொருவாமற் கூடி யுவப்புறலால் 
ஒருகே ளிருமில்லை கண்டாய்கொண் டானி னுலகிடத்தே . ( ) 

பாங்கி தலைவியைப் புகழ்தல் . 
431. பாலிநன் னாடர் கலைசைத் தியாகர் பதம்பணியார் 

போலிவர் செய்பிழை யெல்லா மறந்து புரிவுடனே 
வாலிதின் மிக்கு மகிழ்ந்தெம் பிராட்டி வணங்குதலாற் 
சாலியும் போற்றுந் தவமுடை வாளென்று சாற்றுவனே . ஙகூ ) 


429 . 


கலனா கம் கைக்கொள் 

உண்கலனாகத் தலையைக் கையிலே 
கொண்ட ; ககரவொற்றுத் தொகுத்தல்விகாரம் , கல நாரம் - கல அளவாகிய 
நீரை , காமுறவும் மங்கலம் நாளும் ஒங்கிடவும் . இல் காந்தைக்கு - இல்வாழ்க் 
கைக்குரிய ஒரு மங்கைக்கு . “ மங்கல மென்ப மனைமாட்சி மற்றதன் , நன்கல 
நன்மக்கட் பேறு ( குறள் , 60 ) என்பதைத் தழுவி வந்தது இச்செய்யுளின் 
ஈற்றடி . 

430. கொம்பர் - கொம்பு போன்ற தோழியே; விளி . கேசரி - சிங் 
கத்தை . அன்பர் - தலைவர் . அன்று - எதிர்பட்ட காலத்தில் , ஒருவாமல் - 
நீங்காமல் , கேளிர் உறவினர் . கொண்டானின் - கணவனைக்காட்டிலும் ;; 
" கொண்டானிற் றுன்னிய கேளிர் பிறரில்லை ” நான்மணிக் . 56 . 

431. இவர் என்றது தலைவனை , புரிவுடன் - அன்புடன் . வாலிதில் , 
தூய்மையின் கண் . சாலி - அருந்ததி , 


1 


120 


கலைசைக் கோவை . 


உக . கல்வியிற் பிரிவு . 


கல்வியிற்பிரிவு தலைவன் பாக்கிக்கு அறிவுறுத்தல் . 


432. பானற்கண் ணாய்தென் கலைசைத் தியாகர் பரிந்தளிக்கும் 

ஞானக்கண் போலுநற் கல்விகண் டாயித்தை நாடிக்கல்லார் 
ஈனக் கணிகையர் நெஞ்சவஞ் சத்தினிருள்புதைப்ப 
ஊனக்கண் கொண்டிங் குழிதரு வார்பய னொன்றிலரே . 


( க ) 


பாங்கி விலக்கல் . 


433. ஒருதா துவைமுன் பலதாது வாக்கி யுயிரளித்தே 

விருதாளுஞ் சண்பையர் மன்போ லிவளுயிர் மீட்கும்வித்தை 
கருதார்க் கரிய கலசத் தியாகர் கலைசைமன்ன 
இருதா 

ாறும் வைகியுங் கற்பா யெனிற்செல்க விப்பொழுதே. ( உ) 


432 . பானல் - கருங்குவளை மலர் . கல்வி ஞானக்கண் போலும் , இத் 
தை - இக் கல்வியை ; வழக்கு , வஞ்சத்தின் - வஞ்சம் போல . இருள் - அறி 
வின்மை , கல்லார் உழிதருவார் பயனிலர் . 


433. ஒரு தாது - ஏழு தாதுக்களில் ஒன்றாகிய என்பு , பல தாது ஆக்கி - 
பலதாதுக்களாலாகிய உடம்பாக்கி ; " அறைவட மொழிந வின்ற பாணினி யகத்து 
நாண , இறையமர் மயிலை மூதூ ரிருந்தவோர் தாது கொண்டே , நிறைதர வொ 
ராறு மேலு நிரப்புதென் மொழிந வின்ற , மறையவன் காழி வேந்தன் மலரடிக் 
கன்பு செய்வாம் ( கண்டதேவிப்பு ராணம் . ) விருது - வெற்றி . சண்பையர் 
மன் - திருஞானசம்பந்தமூர்த்திநாயனார் . இருது ஆறு - கார்முதலிய ஆறு பருவ 
மும் . திருஞானசம்பந்தமூர்த்திநாயனார் என்பைப் பெண்ணாக்கிய வரலாறு 
இங்கே அறிதற்குரியது . " ஓது வதற்கண்ண லேபிரிந் தாலொண் மயிலை 
யென்பு , மாது படுத்தினர் போலோதி வாரும் வருந் தமிழைக் , கோது பிரித்தறி 
கோமான் குலோத்துங்கன் கோழிவெற்பில் , தீது படக்கொடி யாவிசென் றாலுந் 
திருப்பு கைக்கே " (குலோத் , கோ . 479 ) ; கோடீசீசுாக்கோவை , 422 
ஆம் செய்யுளையும் அதன் குறிப்புரை முதலியவற்றையும் பார்க்க , 


கலைசைக் கோவை , 


121 


தலைவன் பாங்கியை உடன்படுத்தல் . 
434 , இடையற்ற கல்வியிற் பாய்மன மோர்நிலை யெய்து தற்கே 

தடையற்ற கல்வி யொருதலை யாப்பெறத் தக்கதுமால் 
நடையற் றவர்வாழ் கலைசைத் தியாகர்நன் னாடனையாய் 
கடையற்ற கல்வியென் றேயேவ லாம்வினை கட்டுரையே. 


( ச ) 


பாங்கி உடன்படுதல் . 
435 , வல்வினை தீர்க்கு மருந்தாய்த் தெரிந்திட வல்லவர்க்குத் 

தொல்விதி யேய்ப்ப வெழுமைப் பிறப்புந் தொடர்ந்து தவும் 
கல்வியென் றாலஃ தியாவருங் கற்குங் கடனுளதே 
நல்விதி போற்றுங் கலைசைத் தியாகர்நன் னாட்டகத்தே . 

தலைவிக்குப் பாங்கி அறிவுறுத்தல் , 
436. வயவா ணயனி கலசத் தியாகர் மகிழ்ந்தருள்பங் 

கயவாவி சூழுங் கலைசையர் போற்கல்வி கற்றிலர் தாம் 
பயவாக் களரனை யாரென்று கூறியுன் பான்மிகுந்த 
தயவா ரிதியைவைத் தார்படர்ந் தாரத் தழற்சுரமே . 


யா 


434. இடையற்ற கல்வியின் = கவியின் - குரங்கைப் போல . ஒருதலை 

உறுதியாக , கல்வி பெறத்தக்கது . மால்நடை - மயக்கத்தையுடைய ஒழுக் 
கம் , கடையற்ற கல்வி= கல் - கற்பாயாக , எவலாம் வினை - ஏவல் வினை 
முற்றை ; என்றது கல்லென்பதை, 

435 , விதி ஏய்ப்ப - ஊழை ஒப்ப . எழுமைப் பிறப்புக் தொடர்ந்து தவும் : 
" ஒருமைக்கட் டான்கற்ற கல்வி யொருவற் , செழுமையு மேமாப் புடைத்து ” 
( குறள் , 398 , ) நல்விதி - பிரமதேவர் . 

436 . வாள் நயனி - வாளைப்போன்ற கண்களையுடையாய் , பங்கயவாவி 
தாமரை மலரையுடைய தடாகம் . கலைசையர் கலைசையில் உள்ளவர்கள் . 
பயவாக் களர் - பயன்படாத களர்நிலம் ; " உளரென்னு மாத்திரைய பல்லாற் 
பயவாக் , களரனையர் கல்லா தவர் ” ( குறள் , 406. ) தயவாரிதி - அருளாகிய 
கடல் ; தய : ஆகாசம் தமிழ்விதிப்படி குறுகிற்று . படர்ந்தார் - சென்றார் . 
பிம் , தயவாநிதி 

16 


122 


கலைசைக் கோவை . 


சு 


கார்ப்பருவம் கண்டு தலைவி வருந்தல் . 
437. மடலவிழ் கோதை கலைசைத் தியாகர்முன் மார்க்கண்டர்க்கா 

மிடலடு கூற்றுவ னார்த்து வந் தென்னவிவ் வேலையுண்ணாப் 
படலமை மேகமென் னாருயிர் சோரப் பரந்துங்கல்விக் 
கடலருந் தச்சென்ற மேகநம் பால்வரக் காண்கிலமே , 

தலைவியைத் தோழி ஆற்றுவித்தல் . 
438. அத்தி நிசாசரர் தாமே கடைய வமிர்தமண்மேல் 

அத்தி பெயர்க்கவந் தார்த்தா லெனக்கா ரதிர்ந்துறலால் 
அத்திவெண் டாமர் கலைசைத் தியாகர் வெற் பண்ணல் பொற்றேர் 
அத்திரம் போற்கண்ணி யின்றே வருநம் மணிநகர்க்கே , ( எ ) 


» 0. காவற்பிரிவு. 

தலைவன் பாங்கிக்கு அறிவுறுத்தல் . 
439. தொல்லற மோங்குங் கலைசைத் தியாகர் சுருதிவழி 

நல்லறங் காக்கவுந் தீதற நீக்கவு நானிலக்குச் 
செல்லறங் காமலுஞ் செல்லு தலைச்செய்வ தேகடனாம் 
அல்லற னேர்குழ லாய்நாடு காவ லாசருக்கே . 

( க ) 
தலைவிக்குப் பாங்கி அறிவுறுத்தல் . 
440. அக்கா தாமொழித் தெல்லா வுயிர்க்கு மருள்கலைசைத் 

திக்காடை கொண்ட சிதம்பர வீசர் திருவருளால் 
க்கா சினிமுற்றுங் காப்பான் றிருவுளத் தெண்ணினரால் 
மைக்காவி போல்வண்ணக் கண்ணெம் பிராட்டி நம் மன்னவரே . () 


437. கோதை : விளி , வேலை உண்ணா கடலை உண்டு . படல மை மேகம் - 
கரிய மேக படலம் , 

438. அத்தி கடலை . அத்தி பெயர்க்க - மலையைப் பெயர்க்க , நிசா 
சார் அத்தியில் அமிர் தங்கடைய மண் மேல் வந்து அத்தி பெயர்க்க ஆர்த்தா 
லென்ன . அத்தி வெண் தாமர் - என்பு மாலையை அணிந்தவர் . அத்திரம் போல் - 
அம்பைப்போலும் . 

439. தீது அற நீக்கவும் . நானிலத்திற்கு , செல்லல் தங்காமல் ; செல் 
லல் - துன்பம்... அல்லையும் அறலையும் நேரும் ; அறல் - கருமணல். 

440. அகாதரம் ; அ : உலகறிசுட்டு ; காதரம் - அச்சம் . காவி - கருங்குவளை 
மலர் . மன்னவர் எண்ணினர் . 


கலைசைக் கோவை . 


123 


தலைவி கூதிர்ப்பருவம் கண்டு வருந்தல் . 
441. தீவல வேலன்ன கண்ணாய் கலைசைத் தியாகரருள் 

ஏவல்கொண் டேகொண்ட லெங்குஞ் சொரிந்து பி னெஞ்சிநின்ற 
தூவல்கொண் டேவட கால்சுற்று நாளிவை தோன்றலகொல் 
நாவலந் தீவெனு மிப்படிக் காவ னயந்தவர்க்கே . 

( ங ) 


தலைவியைத் தோழி ஆற்றுவித்தல் . 
442 , ஆவினஞ் சேற்குங் கலைசைத் தியாகருக் கன்பிலர்போற் 

பூவினங் காய்வருந் தேனம் புரவலர் பூங்கழற்கால் 
மேவினர் கையுறை யும்பகைத் தார்தம் விருதுங்கொண்டே 
மாவினன் வையத்தில் வந்தெனத் தேர்மிசை வந்தனரே . 


ஙக . தூதிற் பிரிவு . 


தலைவன் பாங்கிக்கு அறிவுறுத்தல் . 
443. கூடாத வெம்பகை கூர்ந்திரு வேந்தர் கொடுஞ்சமரின் 

வீடாமற் சென்று விலக்குபு மீண்டு வருந்துணையும் 
சேடார் கலைசைத் தியாகேசர் தண்டக தேசமன்னாய் 
சூடா மணியனை யாடுளங் காவகை சொல்லுகவே . 


தூவுதல் , 


வடகால் 


441. எஞ்சிகின்ற மிக்குகின்ற . தூவல் 
வாடைக் காற்று , படி - தேசம் . 


442. ஆவின் அஞ்சு ஏற்கும் பஞ்சகௌவியத்தை ஏற்றருளும் , 
பீ - ம் . ஆவினஞ் சேக்கும் - பசுக்கூட்டங்கள் தக்கப்பெற்ற , பூவில் நங்காய் - 
திருமகள்போல்வாய் . வருந்தேல் . சழற்கால் மேவினர் கையுறையும் - அடி 
பணிந்த அரசர் கொடுத்த கையுறையையும் , விருது - கொடிமுதலியவை . 
இனன் - சூரியன் , வையத்தில் - தேரில் . 


443 , 

சேராத . கூர்ந்து - மிக்கு . வீடாமல் - இறவாமல் , 
விலக்குபு - விலக்கி , சேடு - பெருமை , அனையாள் துளங்காவகை , 


124 


கலைசைக் கோவை . 


தலைவிக்குப் பாங்கி அறிவுறுத்தல் . 


444. அத்தலை யோரிரு கோக்கண் மிகைகொண் டமரிழைக்கும் 

இத்தலை சேருங்கள் மாற்றுதல் வேண்டியங் கேகலுற்றார் 
பைத்தலைத் துத்திப் பணிமணி யல்குற் பணிமொழியாய் 
நத்தலை வாவிக் கலைசைத் தியாகர்நன் னாட்டன்பரே . 


( உ ) 


> 


தலைவி முன்பனிப்பருவம் கண்டு வருந்தல் . 
445. திருவேள்வி யந்தணர் செய்யுங் கலைசைத் தியாகர்நன்னாட் 

டிருவேற் றரசர் பகைமாற்றச் சென்றவ ரெண்ணிலர் கொல் 
உருவேற தாய்மங்கு றெற்கோட யாரு முடன் மறைக்க 
மருவேறு பற்பங்கள் பற்பங்க ளாக வரும்பனியே , 


( ங ) 


தலைமகளைத் தோழி ஆற்றுவித்தல் . 


446. விரையுந்து கூந்தனல் லாயஞ்சல் வந்தனர் மேதினிதான் 

கரையும் படி மொழி முன்பனி நாட்கன மாமறைகள் 
இரையுங் கலைசைத் தியாகேச ருக்கன் பிலார்வினையே 
புசையும் பகைமன்னர் போர்தணிப் பானன்று போந்தவரே . ( ) 


444 , அத்தலை - அவ்விடத்து , இரு கோக்கள் - இரண்டு அரசர்கள் . 
மிகை - பகை . இ தலைசேரும் கல் = இகல் - பசை . நத்து - சங்குகள் . 


445. சென்றவர் - தலைவர் , உரு வேறதாய் - வெளுத்து , மக்குல் : 
மேகம் . வடகாற்று வீசும்காலமாதலின் மேகம் தெற்கோட என்றார் . மறைக்க 
போர்வையால் மூட , மரு - நறுமணம் . பற்பங்கள் பற்பங்களாக - தாமரைப் 
பூக்கள் பொடியாக ; பற்பம் - பத்மம் , பஸ்மம் ; பிரயோகவிவேகம் , திங்கப் 
படலம் , 2 , உரையைப் பார்க்க , 


446 . விரை - வாசனையை , முன்பனி பொழியும் நாளில் , இரையும் - 
முழங்கும் . அன்று போந்தவர் வந்தனர் . 


கலைசைக் கோவை . 


125 


கூ 2 . துணைவயிற் பிரிவு. 

தலைவன் பாங்கிக்கு அறிவுறுத்தல் . 
447. செருத்துணையாய் மன்னர் தெம்முனைச்சென்றியான்றிரும்பளவும் 

கருத்துணை யான கலைசைத் தியாகர் கதமிலருள் 
உருத்துணையாயன்பர்க்கின்புசெய்தாலென்னவொண்ணுதலாய் 
திருத்துணை யான தெரிவைக் கறிவித்துத் தேற்றுகவே . (க ) 


தோழி மறுத்தல் . 
448. இரவல ரம்பிறைக் கும்மதன் ஞாட்புக் கிடைதருகொம் 

பரவல நீங்கத் துணையா யிருக்கிற் பலனல்லவோ 
அரவலங் காரர் கலைசைத் தியாகரை யாதரியாப் 
புரவலர் போர்த்துணை யாப்புறம் போகப் புகன்றவரே . 


( 
உ 
) 


தலைவிக்குப் பாங்கி அறிவுறுத்தல் . 
449. கட்டாரி யாதி படைதிரித் தேடமன்னர் காளைபமேற் 

சுட்டா நடந்தனர் தோகையன் னாய்தமர் சூழ்ந்து சிறார் 
வட்டாடும் வீதிக் கலைசைத் தியாகரை வாழ்த்தலர்போல் 
ஒட்டா ரிநொச்சி யாது கொ லாயக் குறுகின்றதே . 


( ங ) 


447. செருத்துணையா போருக்குத் துணையாக , அருள் : எழுவாய் . 
திருத் துணையான - திருமகளுக்கு ஒப்பான . 


448. இரவு அலர் அம் பிறைக்கு - இரவில் வெளிப்பட்ட அழகிய 
பிறைக்கு . மகாலொற்று விரித்தல் விகாரம் . ஞாட்புக்கு இடைதரு - போர்க்குப் 
பின்னிட்ட . கொம்பர் அவலம் ; கொம்பரென்றது தலைவியை . ஆதரியாப் 
புரவலரென்றது ஆதரிப்பார் பகைமை கொள்ளாரென்பதைக்குறித்து நின்றது . 


- 


449. கட்டாரி 

கட்டாரி - ஒருவகை ஆயுதம் . திரித்து - சுழற்றி , காளையம் 
போர் . சுட்டா குறித்து. நமர் - நம் தலைவர் . வட்டாடுதல் 

ஒருவகை 
விளையாட்டு ; கல்லாச் சிறாஅர் நெல்லிவட் டாடும் ” ( நற் . 3 : 4 ) ; பொருது 
வட்டாடுஞ் சிறார் வீதி யைந்ததிப் புண்ணியர் ” (திருவையாற்றந்தாதி .) நொச்சி 
மதில். யாது கொலாய் அங்கு உறுகின்றதே - இப்பொழுது எந்த நிலையில் 
உள்ளதோ ; அழிந்திருக்குமென் றபடி . 


126 


கலைசைக் கோவை , 


தலைவி பின்பனிப் பருவம் கண்டு வருந்தல் . 
450. தெள்ளும்வெண் ணீற்றர் சிதம்பர நாயகர் தென்கலைசைப் 

புள்ளுஞ் சிறகிற் பெடையொடுக் கிப்பிள்ளை போற்றித்துயில் 
கொள்ளும் பனிதூங் கிரவிலித் துன்பங் கொளக்கருவில் 
தள்ளும் வினைசுமந் தேனைப்பெற் றாளன்னை தான் சுமந்தே . ( ச ) 


தலைவியைத் தோழி ஆற்றுவித்தல் . 
451. கும்பங் கொடுத்த கலைசைத் தியாகர் குளக்கணுஞ்சீ 

தம்பம் பிடவசை யுங்குளிர் வாடை தணந்தவர்க்குக் 
கம்பஞ்செய் பின்பனி நாளின்வந் தார்நண்பர் கவ்வையற 
அம்பர் தணைவிர லாய் துணை யாய்முன் னகன்றவரே. 


ங 1. பொருள்வயிற் பிரிவு . 


தலைவன் பாங்கிக்கு அறிவுறுத்தல் , 


452. ஆசையுண் டேல்வெம் படையுள தாகிடு மப்படையால் 

ஆசையெல் லாம்பெற் றரசாட்சி யைப்பெற லாகுமன்றே 
ஆசையி னானல் லறங்கள் செய் தின்பமுற் றாற்றிடலாம் 
ஆசை யறுக்குங் கலைசைத் தியாக ரருட்பணியே . 


( க ) 


450. கருவில் தள்ளும் வினை - பிறப்பில் தள்ளும் தீவினையை . 


வாடை - 


451. கொடுத்த - பிரமனுக்கு அருளிய . குளக்கண்ணும் 

- நெற்றிக் 
கண்ணாகிய அக்கினியும் , சீதம் பம்பிட ; பம்பிட - பரவ . 

வாடைக் 
காலத்தில் , கம்பம் செய் . நடுக்கத்தை உண்டாக்கும் . நண்பர் கவ்வை - நண்பர் 
களுடைய கவலை . அகன்றவர் வந்தார் . 


452. ஆசை உண்டேல் - செல்வம் இருந்தால் ; ஆசை - பொன் . படை - 
சேனை . ஆசையெல்லாம் - திசை யெல்லாம் . ஆசையினால் - விருப்பத்தோடு . 
ஆசை அறுக்கும் - குற்றத்தை நீக்கும் ; ஆசு - குற்றம் . அருட்பணியை ஆற்றிட 
லாம் . இதன் முதலிரண்டடிகளும், “ பொன்னி னாகும் பொருபடை யப்படை. , 
தன்னி னாதர் தரணி " ( சீவக . 1923 ) என்பதைத் தழுவி வந்தன . 


கலைசைக் கோவை . 


127 


பாங்கி மறுத்தல் . 


453 , சினக்கோல மால்விடை யூர்திச் சிதம்பர தேவர் நந்த 

வனக்கோ விருந்த புரநாட் டதிய மணமகலாத் 
தனக்கோ கனக முழுவது மீபவ டானிருக்க 
எனக்கோ வரையும் விட் டப்பா லிருப்பதற் கிச்சிப்பதே 


( 
உ 
) 


தலைவிக்குப் பாங்கி அறிவுறுத்தல் . 
454. தேசிக வாழ்வு சிறு பிறை வாணுதற் செல்வியன்பர் 

தேசிக மில்லேனி னில்லென்று பக்குவஞ் சேருயிர்க்குத் 
தேசிக ராய்வந் தருளுங் கலைசைத் தியாகர்வளர் 
தேசிக முங்கொண்ட தண்டக நாட்டகஞ் சென்றனரே . 


( 
15 
) 


தலைவி இளவேனிற்பருவம் கண்டு வருந்தல் . 
455. மைக்குற்ற நீக்குங் கலைசைத் தியாகர் மணிநடங்கண் 

டெக்குற்ற முந்தவிர்ந் துய்பவர் போலுய்வ தெப்படி நாம் 
சொக்குற்ற பூண்முலை மாதே துணர்கொண்டு சூழநின்ற 
கொக்குச்சிக் கேறி யிருணிறப் பூங்குயில் கூவினவே . 


( 
ச 
) 


453. கோலம் - அழகு . தனக் கோகனகம் - கொங்கையாகிய தாமரை 
யரும்பு ; பத்மநிதி என்பது வேறு பொருள் . அக் கோ வரையும் விட்டு ; கோ 

தலைமையையுடைய மேருமலை . இச்சிப்பது என் . 


வரை - 


454 , தேசிக வாழ்வு - ஒளியோடு கூடிய வாழ்வு ; தேசு என்பது தேசிக 
மெனத் திரிந்ததென்பர் ; சீவக . 1480 , ந . செல்வி : விளி . தேசிகம் - 
பொன் . தேசிகம் இல் எனில் வாழ்வு இல் , என்று - என்று பறி , தேசிகர் - 
குரு . வளர் தேசை இகத்திலும் கொண்ட , அன்பர் இல்லென்று கூறிச் சென் 
றனர் . 


455. சொக்கு - அழகு . துணர் - பூங்கொத்து . கொக்கு உச்சிக்கு 
மாமரத்தின் உச்சியில் ; “ கொக்கின் றலையிற் குயிலின மேறுபு கூவினவே 
(திருவாவடுதுறைக்கோவை , 454 ) ; “ கொக்கின்மேற் குயில்கள் கூவுங் குளிர் 
பொழிற் குறியுஞ் சொன்னாள் வி . பா . கீசகன் , 59 . 


- 128 


கலைசைக் கோவை . 


தலைவியைத் தோழி ஆற்றுவித்தல் . 
456. தாரோதி மங்கை கலைசைத் தியாகர் தமிழ்வரைக்காற் 

றேரோன் வசந்தத் திருநாளிது சிறந் தோர்வம்மினென் 
றேரோங் கவன்சின்ன மார்ப்பது கேட்டிங்ங னிம்மெனுமுன் 
பேரோகை மிக்குவந் தார்பொருட் கேகிய பெற்றியரே . 


தலைமகன் வந்து தலைமகளைக் கலந்துழி 

முகிலோடு மகிழ்ந்து கூறல் . 


457. மருவணி மாலையைம் பாலிசெம் பாலிகை மட்டருந்திப் 

பருவரல் வீட முயங்கினம் பாம்பர மன்கலைசை 
ஒருவன் சிதம்பர வீசனெல் லாவுயிர்க் குஞ்சுரக்கும் 
திருவருள் போற்சொரி திங்கண்மும் மாரி செழுங்கொண்டலே . 


கலை சைக் கோவை முற்றிற்று . 


கால் தேரோன் - மன்மதன் ; கால் - காற்று . அவன் சின்னம் . 
குயில் . திருவாவடுதுறைக் கோவை , 455 - ஆம் செய்யுளைப் பார்க்க , 

457. ஐம்பாலி - கூந்தலையுடையவளது ; ஐம்பால் - கூர்தல் ; “ வண்ைேதம் 
பாலி " ( 286 ) என்றார் முன்னும் . பாலிகை - கீழுதடு . மட்டு - தேன் . பரு 
வால் வீட - துன்பம் கெட , கொண்டலே சொரி . 


கலைசைக் கோவைச் 


செய்யுண் முதற்குறிப்பகராதி 


( எண் - பக்க எண் . ) 


95 


45 
66 


21 


34 


அக்கணப்பன் 

36 ஆடியபாதர் 28 இளங்காளை 

47 
அக்கா தரமொழித் 122 | ஆடுக்கொலோ 17 இன்னாவொழிக்கும் 83 
அகத்தார்க்கரியர் ஆண்டகையார் 

ஈட்டறம் 

18 
அஞ்சத்தனப்பர் 96 ஆதிநடேசர் 

உடுக்குங்கலைகள் 24 
அஞ்சானனங் 109 ஆமேவுபா லனையார் 118 உண்டோர்புதுமணம் 21 
அடலேறதேறும் 33 ஆராமஞ்சூழ்ந்த 23 உத்தமர்போற்றுக் 103 
அடியார்க்கருளுஞ் 54 ஆரியரெங்கள் 1100 உருக்கோவை 
அண்டர் 

29 ஆலைக்கழனி 30 உலகாளமைந்தன் 112 
அணங்கமர்மாட 83 ஆவினஞ்சேற்குக் 123 | உலைவுற்றசாலன்னை 62 
அத்தலையோரிரு 124 | ஆழிப்புரிசை 61 உற்றார்கள் வந்து 103 
அத்திநிசாசரர் 122 ஆளாவெனைக்கொள் 16 ஊரார் சொற்றீமை 101 
அதிர்ந்திமொழி 83 ஆனந்தக்கூத்தர் 91 ஊருவரத்தழை 
அந்தமிழின்சுவை 106 ஆனேறுமையர் 

எங்களைகண் 

19 
அந்நாட்களைசைத் இக்கோவிருந்த 12 | எடுத்தசிற்றில்லுக் 48 
அப்பேறுசென்னிக் 55 இகலிருணீக்கு 116 | எம்பாவையேற்குக் 20 
அம்மனையானவர் 62 இச்சிக்குமன்ன 67 எம்மின்னல் 102 
அரக்கவிராம்பல் 29 இச்சைவநாதர் 117 எல்லாந்தெரிக்கு 
அரணங்கள் 

சூழ் 42 டங்கரநேகம் 53 எல்லாரும் போற்றுங் 54 
அருக்கத்திபூண்ட 9 இடராவதொன் 75 எவ்வழியுஞ்சுழன் 25 
அருத்தியினீங்கி 

இடையற்றகல்வி 121 எழுங்காதல் கூர 101 
அருவன்றியேயு 24 இண்டைச்சடையர் 114 எற்பகலாளி 69 
அருளுங்கலைசைத் 

22 இணங்குமன்றே 60 என்னான் வியப்பல் 68 
அருளோடுவாழுங் 73 | இத்திருவின்பொருட் 43 எனைப்பாதுகாக்கும் 72 
அரையொன்றராகர் 26 | இதம்புரி 

85 எனையும் வந்தாண்ட 81 
அரைவாயாவர் 

96 தைக்குறுவேலிக் 30 ஏகனநேகன் 
அல்லாருங்கண்டர் 108 இந் தனஞ்சோரறி 80 ஏட்டையை நீக்குங் 27 
அலைமேல்வருமங்கை 40 இந்துறைமாடக் 14 ஏத்துமெய்யன்புடை 69 
அள்ளற்பழனக் 79 | இப்போறிவிவட் 84 எந்தண்ணல்வேல 51 
அளிக்குக்கண்ணாளர் 38 இம்மாது நீயும் 93 ஏறும்புகழ் 
அற்புதக்கூத்தர் 106 | இரவலாம்பிறை 125 | ஒரு சயந்தள்ளி 
அறவாணர்வாழும் 55 இரவோர்க்குதவு 

ஒருகாரணமுண்டு 

73 
அன்றிலம்பிள்ளை 34 இரும்புவிபோற்றுங் 47 | ஒருகாலகாலர் 511 
அன்னின் றகண்டர் 65 இல்லத்தமாரும் 76 ஒருகேடில்கொம்பர் 119 
அன்னையொப்பான 9 இலக்கணமாடக் 53 

ஒருதாதுவைமுன் 120 
அனம்போனடைச்சி 86 இலவாரி தழி 63 ஒருப்பாடுடன் 

63 
ஆசையுண்டேல் 126 

இவருக்கணியும் 64 ஒருவாவிருதலை 

79 
ஆடல்வைவே 111 ருடையாருயிர் 87 ஒறுத்தார்க்கொரு 115 

17 


62 


107 


ப 


94 


66 


. 


வ 


130 


கலைசைக் கோவை , 


கருந்தும்பி 


55 


ஒன்றுந்தராதவர் 13 | காவும்பர்பம்புங் 110 | சீதக்கமலத் 15 
ஓங்கற்சிலையர் 

3 | காளிதன் கேள்வர் 107 | சீர்க்குன் றனைய 72 
ஓங்காரரூபர் 

109 காற்றயினாகர் 

26 | சீரின்பாப்புடை 7 
ஒங்குங்கலைசைத் 56 | கும்பக்கொடுத்த 126 | சீறாடரவம் 

70 
ஓராட்டிபாகர் 94 | குயிலேயனையசொற் 52 | சுடர்ப்பாலைவன்னி 89 
கங்காளவேடர் 57 | குயின்றாலு 

71 சுத்தங்கொடுக்கும் 9 
கங்கைச்சடையர் 103 குருமணியன்ன 87 | சுராதிபர்போற்றுங் 49 
கட்டாரழகியைக் 31 | குருவாய்வந் 101 சுற்றம்பரிசனத் 40 
கட்டாரியாதி 125 | குழையிட்டகாதர் 50 | சூடக்கண்டாய் 2 
கடல்வண்ணன் 112 | குறப்பேதையர்க்கு 59 | சூடகக்காந்தண் 10 
கடுத்தார்மனம் 93 | குன்றேவிற்கொண்ட 58 | செங்கேழிதழி 28 
கண்டகங்கொண் 100 குனித்தருள் கூத்தும் 71 | செங்கையிலாடுங் 112 
கதிக்கன்பர்தேடுங் 72 

72 | கூசாமலேதிலன் 99 செஞ்சாணன்பர்க் 27 
கதிரார்கணிச்சிக் 54 | கூடாதவெம்பகை 123 செண்டாடு 

5 
கம்மூர்கண் 

9 | கைப்பாகும் 40 | செப்பனைவோர்களுங் 39 
கம்மேகவண்ணனுஞ் 99 | கொப்பிடுமஞ்செவிப் 35 செம்பார்களிம்பெனச் 3 
சயந்தந்ததெவ்வலர் 55 கொய்யுமலர்ச்சுனை 59 | செம்மேனியப்பர் 113 
கரத்திற்கபாலர் 95 கொவ்வைகொள் 61 செய்யகத்தே 63 

70 | கொழிவான 64 செய்யாமொழியர் 56 
சருகட்டசண்டர் 

46 | கோட்டாலமர்ந்த 61 | செருத்துணையாய் 125 
கருப்பாலையார்க்குங் 41 கோதைத்தவிர்க்கும் 89 செவ்வாய் தனக்கு 
சரும்புள் 

116 | கோவந்தனமு 117 | செவ்வேலையைந்து 61 
கல்லாரக்கண்ணி 37 | சகநாதசெங்கள் 105 செழுந்தேஞ்சிகழிகை58 
கல்லாரவாவி 14 | சங்கத்திலோர் 80 | செழுமைநந்தாத 74 
கல்லாலரெல்கள் 50 சங்கதிர்வாவிக் 48 | செறியாரபார 66 
சலனாகங்கைக் 119 | சங்குலம்போடைக் 50 செறியும்பசும்பொழில் 7 
கலைப்பாவலர்சூழ் 112 | சங்கையிலா 

89 செறுமாமதக்களிறு 48 
கள்ளார்க்குவதர் 89 | சசியார்புரிசை 91 சேகாந்தருக்கள் 5 
களக்கந்தரரெங் 67 சடைநெடுமோலி 44 | சேணுற்றமாடங்கள் 13 
களியானைத்தோலர் 35 | சரமேவிழிக்குஞ் 17 | சேணேறுபொன் 64 
கற்றவர்வாழுங் 69 | சரியாங்கறிந்தெம் 56 | சேலொடுவண்டணை 23 
கற்றிலகண்கள் 35 சற்றிடம்யான் 

17 | சேற்றம்புயத் 
கனக்கறைக்கண்டர் 84 | சிங்கம்பிடிக்க 8 | சொல்லரிக்காடும் 65 
காசியின் மேன்மைக் 33 | சிங்கியங்கண்டர் 25 தகட்டிதழ்க் 10 
காணினுங்கேட்கி 90 | சித்தாங்கலைசை 60 ) தங்கச்சிலையர் 115 
காதார்குழையர் 9 | சிதம்பர்க்கரியர் 114 | தங்காப்பு 

86 
காமனைக்காய்ந்த 10 | சிந்திக்குநேரும் 63 | தண்டகநாடர் 

42 
காயவெள்ளம் 11 | சிலைக்கேயொப்பாம் 21 தண்ணார்பதங்கம் 
காயிலைச்சூலர் 85 | சிலைவளையாழி 52 | தண்ணாறுசூடும் 108 
கார்மாதை 

23 | சிவங்காட்டிய 82 | தண்ணுறுவாயுமிவ் 13 
கார்வாழுங்கண்டர் 74 | சிவமுதலாந்தென் 107 | தத்துவக்கூட்டம் 100 
காரங்கிரீவர் 15 சிவையொருபாகர் 12 ) தமக்காருநேரில் 117 
காராருங்கண்டர் 20 | சிற்பத்திற்செய்த 7 | தளவேந்தர் 

5 
சுரவாமற்காக்கும் 25 | சிற்பானாரெஞ் 20 தன்கையிற்கங்கொள் 32 
காவியப்பாக்கொள் 41 சிறையுந்து நீர்த் 83 | தன்னிடைத்தோன் 88 
காவினைச்சூழ்ந்த 

49 சினக்கோலமால் 127 1 ; தன்னேரிலாத 

80 


18 


90 


செய்யுண்முதற்குறிப்பகராதி . 


131 


18 


தனியானுகக்குங் 47 | தோகாயுன் மூரற்கு 42 | படைகொண்ட 106 
தாரேறவண்டினம் 77 | தோட்டார் குழலிக் 30 பண்ணவர் போற்றுங் 51 
தாரோதிமங்கை 128 | தோயுந்தண்பாலி 111 பணமாசுணத்தர் 110 
தீகிரிநின்றோட் 41 தோயும்பொழுது 45 பணியாபாணர் 18 
திடத்தாய 

16 | நங்கான்முளை 116 | பத்திக்கிரங்கு 19 
திண்டேருலாவு 

19 - நஞ்சாருங்கண்டர் 52 | பந்தத்தை நீக்கும் 109 
திரணம்பெறாவிந்த 8 நடங்காட்டும் 

5 பலரைப்புணர்ந்த 4 
திருத்தங்கு 1 | நடிக்குந்தயாளர் 39 பன்னூறங்கை 

36 
திருந்தனமென் 76 

நதிபொதிவேணிக் 49 பனையையிடங்கொள் 47 
திருந்தார்புரம் 31 நந்தாதசெல்வக் 

41 பாங்காடும் 

31 
திருந்தாரியந்தமிழ் 65 

65 | கம்மலந்தீர்க்குங் 26 | பாண்டரங்கஞ் 103 
திருந்தேற்காளும் 95 நலசத்தியர் 

2 பாதபத்மங்கள் 92 
திருப்பங்கயத்தடஞ்118 நலத்தினினாட்டுங் 110 பாரேழுந்தந்த 104 
திருமங்கைபாகர் 46 நலம்பரவுந்தென் 84 | பாலாம்பகத்தர் 43 
திருவார்கலைசை 57 நவசக்திகட்கும் 109 பாலிநன்னாடர் 119 
திருவாளர்வாழும் 45 நளிசேர்மதிச் 67 | பாவந்துமிக்குங் 22 
திருவேள்வி 124 நற்றயல்பாகம் 102 பாவாயுறு குழல் 97 
தீங்கையெல்லாஞ் 24 | நற்றேவர்சூழும் 

85 

பாற்கங்கைசூடுங் 75 
தீயாடுசெங்கை 39 நறுங்களம் போருக 

49 

பானற்கண்ணாய் 120 
தீராப்பழவினை 116 நன்னறும்போது 36 பிஞ்சு நிலாவணி 99 
தீவணமேனிச் 

102 | நன்னுதற்பாவை 105 | பிடியே நடை 
தீவலவேலன்ன 123 | நனைப்போதணியு 43 பிரிவைக்கருதிக் 94 
துகளே தகிக்கும் 98 நாகந்திசைகொள் 37 | பின்னுஞ்சடையர் 108 
தூக்கமுற்றாரிற் 23 நாதஞ்செய்பாதர் 12 புரகரரெங்கள் 97 

டற்கரிய 90 நாந்தஞ்சமாக் 92 புற்றாடரவர் 74 
தெரி தமிழார்ந்த 100 நாரங்கொள் 

28 புனைந்து மந்தாகினி 81 
தெருள்வான் 32 

96 பூதவனீகர் 

90 
தெழியா வருபடை 104 நாலாறு நல்கும் 17 பெண்பாலுகந்த 48 
தெள்ளம்பணி 53 நாவலர்போற்றுங் 60 பொன் மேடை 113 
தெள்ளும்வெண் 126 நான் மேலுனக் 68 பொன்னக்கொடி 93 
தெளிவார்க்கருளுங் 86 நானோர் குறியினை 56 பொன்னுலகோ 2 
தென்சாமகண்டர் 77 | நீதிவாய்த்த 13 பொன்னுற்றமார்பன் 87 
தென்மாலையுண்ணும் 44 | நிழலார்மழுவர் 36 | பொன்னொன்றிலாத 45 
தென்றிருத் 70 நிறப்பதுமானன 58 | போதாந்தர் 81 
தென்னார்கலைசைத் 31 நின்வண்ணமேலுறு 82 மகமேருவில்லர் 29 
தேங்காவும் 

70 நீடுபொன்மாடக் 4 | மங்கலமோங்கும் 64 
தேங்கிய நீரொலி 20 நீணாகம்பூண்ட 77 | மஞ்சிவர்மன்றமுங் 98 
தேசிகவாழ்வு 127 | நீர்த்தண்சுனைத் 97 மட்டிட்ட கோதை 53 
தேய்ந்த நுண் 27 நீராடும் வேணி 11 மடலவிழ்கோதை 122 
தேவாதிதேவர் 8 நீளுஞ்சுனைக்கயல் 

59 மண்ணிற்சிறந்த 91 
தேற்ற்கடிமலர் 74 / நெய்யிலைச்சூலர் 22 மத்தம்புனையுங் 33 
தேனேறுய்யானம் 30 | நெருங்கலைவாரி 14 மதத்தானையீருரி 67 
தொகைக்கிடந்தந்த 6 நெறித்தமெல்லோதி 34 மதலையைச் சூடுங் 114 
தொடையார்குழலி 88 

88 | நெறியாய்ந்த 118 | மந்தியம்போதி 76 
தொல்ல றமோங்குங் 122 | நோக்கிகல்லாள் 95 | மந்திரரூபர் 

37 
தொழுதாயிரந் 3 | படித்திருவாவிக் 73 மயலேறுசிந்தை 


தூண்ட 


நாரமில்லா 


1041 


132 


கலைசைக் கோவை , 


மை 


மருப்பொதி 28 மைக்குற்றநீக்குங் 127 விண்ணேறு சோலை 60 
மருவணிமாலை 128 மைந்தானை 

38 | விரலாழிவின்மணித் 52 
மருவில்வஞ் 88 மைந்தோதிவில்லர் 16 விரவியபேமற 105 
மல்லோங்கெயில் 101 மைப்படியாரயிற் 75 | விரையுந்து கூந்தல் 124 
மலவிகன்மாற்றுங் 111 | மைவாருமல்லில் 91 | வில்வேளுமந்த 

92 
மலையத்தகுவன 

38 வடிவாள்விழி 

115 விலைக்கேயெனைக் 16 
மறலியைக் 113 வண்டமிழ்கூருங் 88 | விழியேறுநெற்றிக் 65 
மறுப்புகுதாத 2 வண்டாடுஞ்சோலைக் 68 விழுத்தவஞ்செய் 57 

மறமொழி 85 வண்டூதைம் பாலி 78 வீணைக்காத்தர் 6 
மன் றலம்புன்னை 82 | வம்பார் தனத்தி 78 வெங்கோளரிதிரி 59 
மன்றாடவல்ல 38 வயவாணயனி 

121 வெண்டலைமாலைக் 50 
மன்னுந் தமிழ்த் 66 வாம்போதராமன்ப 77 வெண்ணந்தின் 71 
மாடையினாற்று 79 

வல்வினை தீர்க்கு 

121 வெண்ணீறணியும் 84 
மாயம்புகுந்த 104 வலித்தென்னை 19 வெம்போகிபூண்ட 54 
மாலாதரிக்குங் 42 வள்ளித்தண் 43 | வெல்லும்படைமதன் 69 
மான்றாவுமத்தர் 73 வளைத்தனையோபல 14 வெள்ளாறுசூடும் 29 
மீடியைத்துரத்துங் 25 வளையா தசூலர் 21 வெள்ளைவண்டூர் 44 
மூச்சோதியங்கட் 92 வாடியபைந்தினை 78 | வேய்வார்மென்றோ 33 
முடிகொண்டு 

94 

வாதுவராலொடு 6 வேயுங்கரும்பும் 98 
முதுகாரணனும் 93 வாமம் பெறுகின் 87 

வேயோவெனும் 57 
முருக்கலர்வெண்மை 22 வாராளொருவினை 35 வேர்கோடிகொண்ட 68 
முருகுஞ்சுரும்புஞ் 32 வான் மூன்று நூலர் 

98 வேலாடுகண்ணி 75 
மூவாமருந்தென்ன 106 வானாடர்சூழுங் 32 வைப்பார்வையிற் 11 
மெல்லியலாய் 51 விடையாளர் 

4 


